T03974 


ROO11011 


SERENS 


ஸ்ரீரஸ்து 


வித்தியாஸாரம் 


3774 


மோக்ஷவித்தியா சாஸ்திரங்களின் 


ஸாராம்சங்களைத்திரட்டி 
வரும் எளிதிலரிந்துய்யும்பொருட்டு 


ஸ்ரீ காமாக்ஷி அருளினால் 
வேதாந்த பஞ்சனதசாஸ்திரியளவாள் 


செய்தருளியதை 


சிஷ்யனான 


உ.பி. நாராயணய்யரால் 


தஞ்சை 
கிருஷ்ணவிலாச அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பட்டது . 


1900 . 


* 


மகாராசா 


மகான் 


தஞ்சாவூர் 

பிரகடனம் . 


பூலகம் 


Spe 


தி 


இந்த புஸ்தகம் வேண்டியவர்கள் 
டை மேலைவீதியில் 124 நெ . வீட்டிலிரு 
வெங்கடேசப்பட்டு அவர்களிடம் நேரிலும் 
யும் பெற்றுக்கொள்ளலாம் . 

இதன் விலை அணா 2. தாபால் கூல் 


R65 


Do 


*SCCEERE 


旅 


முகவுரை. 
ஸ்ரீபரமானந்ததேசிக குருகடாட்சத்தால் லப்தமா 
விவேகக்ஞானம் என் புத்தியிற்பிரதிபலித்து வா 
குக்கெட்டின மட்டில் , ஸ்ரீ வித்யாஸாாமென்ற இக் 
இரந்தம் செய்வதாயிற்று . ஸ்ரீ வித்யாஸாரமென்பது 
மோக்ஷ வித்தை . அது அபரவித்தை பரவித்தையெ 
ன் றிருவகைப்படும் . அபரவித்தை , இரண்டு வித 
மாகும் . 
அவற்றில் தர்மார்த்தங்களைச் செய்து அதன் பல 

யிகபரவுலகங்களி லனுபவித்து சுகமடை 
வது ஸகாமவித்தை . 

தை . 
கெபாவுலக சுகபோகங்களை வெறுத்துச் சாசு 
கமாயுள்ள ,பிரம்மாதி வுலகங்களில் முக்தியடை 
மகன்பது இருவிதமான அபரவித்தை. பரவித் 
விள கே 

ஸ்ரீவித்தையென்று பேயர் . அபரவி 
லுத்பத்தியான மோக்ஷபரியந்தமுள்ள வித் 


ங்களை 


2 


தைகளைப் பூர்வபக்ஷமாக்கி இத்தேகத்திலேயே , ஜீவப் 
பிரம்மைக்கியானு சந்தானானுபவஜீவன் முக்தி யடை 
ந்து , பிராரப்தாவசானத்தில் . லோகாந்திரகமனமின் 
றியில் பிரம்மசுவரூபமாவதே சுத்தமோட்சம் , ஜீவ 
வன்முக்தனுடைய பிராரப் தக்ஷயகாலத்தில் , வாக்கு 
மனதிலும் , மனது பிராணனிலும் பிராணன் உபபி 
ராணங்களுடன் கூடி தேகாதிகளுக் கத்தியக்ஷனான 
ஜீவனிடத்திலும் , ஜீவன்பூதங்களிலும், பூதங்கள் நிற 
குணப்பிரம்ம தேஜஸுகளிலும் , அவைகளும் நிற்கு 
ணாதீதமென்ற பரதேவதையிடத்தில் லயப்படுகிறதே 
பரமமோக்ஷம் . அது சுருதியுக்தியனுபவப்படி சித் 
தாந் தமாகவே யிருப்பதால் மோக்ஷவித்தையே ஸ்ரீவி 
த்தை அது பரதேவதானுக்கிறகத்தால கிடைக்கப் 
ண்டியதால் அப்பரதேவதையையறிந்து உபாஸித்து 
அதனனுக்கிறகத்தால் சீவன் மோக்ஷமாக வேண்டிய 
தேமுக்கியமென்ற தாற்பரியத்தைக் காட்டுகிற ஸ்ரீவி 
தயாஸா ரமென்ற இதைவிவேகிகளின் பொருட்டு , வச 
னமாக இயற்றலாயிற்று . ஸ்ரீ குருப்ரயோனம 


G 


ஸ்ரீவித்தியாஸாரம் . 


1. சதுர்வித புருஷார்த்தப் பொருளாகிய தர் 
மார்த்த காமமோக்ஷங்களையறிந்தனுபவிக்கிரதர்க்குப் 
பிரமாணம் வேதம் , வேதமென்றாலறிவிக்கிறது , அ 
க்ஷர ரூபனான பரமாத்மாவினிடத் துண்டாகி , யீசுவ 
ரா கிருதிகளினின்றும் வெளிப்பட்டு யீசுவரப் பிர 
சாதத்தினால் , இருஷிகளுக்குலப்பியமாயிற்று ; தபப் 
பிரசன்ன ரான வீசுவரானுக்கிறகத்தினா லிருஷிகளி 
னுடைய முகங்களிலிருந்து உச்சரிக்கப்படுகிறபடி 
யால் வேதம் மந்திரமாயிற்று , அது யேகக்கிரந்தமா 

ஸ்ரீவேதவியாஸாவதாரம் வரையில் வந்தது , அவர் 
இனியிருக்கத்தகுந்தவர்கள் , இதைப்படனம் பண்ண 
சாமார்த்தியமுள்ளவர்களன்றென்று சிந்தித்து , தே 
வதாஃவான மந்திரங்களை யெடுத்து , ருக்வேதமெ 
ன்றும் , கர்மப்பிரயோக மந்திரங்களையெடுத்து , எ 
ஜுர் வேதமென்றும் , ஸ்தோத்திர மந்திரங்களை 
யெடுத்து , ஸாமவேத மென்றும் , தேவதா ரகசியமந் 
திரங்களையெடுத்து , அதர்வணவேதமென்றும் , வெ 
வ்வேறாகப்பிரித்து , தங்கள் சிஷ்யர்களுக்குபதேசித் 
தார் , அதானது வாக்கிய ரூபமுடையது ருக்வேத 
மென்றும் , தண்டரூபமானது எஜுர்வேதமென்றும் , 
கான ரூபமானது ஸாமவேதமென்றும் , சந்தோ ரூப 
மானது , அதர்வணவேதமென்றும் , 4 வேதங்களாக 
பங்குகிறது , பிரதி வேதத்துக்கு மந்திரபாகமென் 


2 


றும் , பிராம்மண பாகமென்றும் , இரண்டுண்டு , கர் 
மப்பிரயோகங்களும் , தத்பலசித்திகளுக்குஞ் சொல் 
லப்பட்டது . மந்திரம் , மந்திரார்த்தம் மந்திரசாத் 
தியகர்மவிதிகள் , இதுகளினர்த்தவாதம் , இப்படிச் 
செய்யென்பது விதி , செய்யாதேயென்பது , நிஷே 
தம் , விதி நிஷேதங்களை யெடுத்துக்காட்டு மந்திரங்க 
ளுக்குப் பிராம்மணமென்று பெயர் , மந்திரங்களுக் 
குப் பிரதானம் சப்தம் , பிராம்மணத்துக்குப் பிரதா 
னம் , அர்த்தம் , ஆன தால் மந்திரம் பிராம்மண ரூப 
மாகவே வேதம் விளங்கிறது . 

2. வேதோத்பத்திக்குப் பிரணவமே பிரதானம் 
பிரணவத்தி நின்று வேத சாஸ்திராதிகள் பிரிந்திருக் 
கிற துகள் , பரமாத்மா விடத்திலிருந்து சப்தரூபமாக 
முதலில் பிறந்தது பிரணவமே , அது , அகார , உகார , 
மகார , அர்த்தமாத்திரையுடன் கூடினது , 

கூடினது , அதில் 
அகாரமானது பிரக்ஞானம் பிரம்மமென்ற வாக்கிய 
மாகவாயிற்று அந்த வாக்கியார்த்தமே ருக்வேதம் , 
உகாரம் அஹம்பிரம்மாஸ்மியென்ற வாக்கியம் அத 
னர்த்தமே எஜுர்வேதம் மகாரம் தத்வமஸி என்கிற 
வாக்கிய மாயதனர்த்தமே ஸாமவேதமாயிற்று , அர்த்த 
மாத்திரை அயமாத்மா பிரம்மமென்ற வாக்கியமாய் 
தனர்த்தமே அதர்வணவேதமாயிற்று . இந்த 4 , வாக் 
கியங்களுடைய 4 வேதங்களே ஸகலத்துக்கும் பிரமா 

வென்ற சப்தமுண்டாகி அகார உகார மகா 
ரங்களாகப் பிரிந்த மாத்திரம் ஜடசக்தியாயிற்று . 
அசப்தமாயும் , அமாத்திரையாயும் மௌனாக்ஷரமாயு 


ணம் 


3 


முள்ள பிந்துவே சிச்சக்திஜட சக்தியுடன் சிச்சக்தி 
யான பிந்து சேர்ந்த மாத்திரம் சித்ஜடமான ஓமென் 
றசப்தமாயிற்று . ஆதலால் வேதாத்திய யனாரம்ப 
காலத்திலும் முடிவு காலத்திலும் பிரணவோச்சார 
ணை பூர்வகமாக விளங்குகிறது , ஜடசக்தி ஸம்மிளித 
மான பிரணவ வாச்சியார் த்தமே ஜீவேசுவரஜகத் , 
( இதனிலக்ஷியார்த்தமான சிச்சக்தியே பரமாத்மா , 
பிரணவோபாஸகர்களான ஸந்நியாசிகள் பிரணவச 
முதாயோச்சாரணத்தால் பிரம்மலோகப் பிராப்தி 
யடைவார்கள் பிரணவத்தைப் பிரித்து வாச்சியார்த் 
தத்தை நீக்கி லக்ஷியார்த்தத்தை உபாஸிக்கிறவர்கள் 
சுத்தமோக்ஷ மடைவார்கள் , ஆனதால் எல்லாமந்தி 
பரங்களிலும் பிரணவம் பிரதான மந்திரமாயிற்று 
இந்தப் பிரணவத்தில் நின்றும் உத்பத்தியான 4 மகா 
வாக்கியங்களின் வாச்சியார்த்த லெட்சியார்த்த தாத் 
பரியமான 4 வேதங்களின் விபரம் . 


3 ருக்வேதத்துக்குச் சாகைகள் 21. சுக்லகிஷ் 
ண எஜுர்வேதத்துக்குச் சாகை 109 , ஸாமவேதத் 
துக்குச் சாகைகள் 1000 , அதர்வணவேதத்துக்குச் 
சாகைகள் 50 , ஆகசாகைகள் 1180 - க்கும் ஒவ்வொரு 
சாகைக்கும் ஒவ்வொரு உப நிடதவீதம் 1180 உப 
நிஷத்துகளுண்டு இதுகளிலுகாதி பேதங்களினால் 
வேதசாகைகள் r ணித்து வர்த்தமானத்திலிருக்கி 
றது ருக்வேதத்துக்கு , பிப்பலாயநம் , ஐதரேயம் என 
விரண்டு சாகைகள் . 


4 


4. கிஷண எஜுஸ், தைத்திரிய , ஆரண , காடக 
ம் என மூன்று சுக்கில எஜுஸ் மாத்தியந்தினம் , 
கண்வசாகை , வாஜஸநேயம் , ஈசபிரகதராண்ணிய 
மென நான்கு ஆகசாகைகள் 7. ஸாமவேதத்துக்கு 
ராணாய நீயம் , தலவகாரம் என சாகைகள் 2 அதர் 
வண வேதத்துக்கு தேவருக்ஷ , இந்திரருக்ஷ- 
என சாகைகளிரண்டு அந்தந்த வேதத்தின் சாகை 
களுக்கு உட்பிரிவு சாகைகளுண்டு . 

5. உபநிஷத்துக்கள் 1180 க்கு ஸ்ரீராமசந்திர மூ 
ர்த்தியினால் ஹனுமாருக்கனுக்கிறகித்த 108 , உபரி 
ஷத்துக்கள் தானிருக்கிறது மற்றதுகள் காணப்பட 
வில்லை ருக்வேதம் 21 சாகைகளுக்கும் உபநிஷத்துக 
ளிருக்கிறது ஐதரேயம் , கௌஷீதகிப்பிராம்மணம் 
நாதபிந்தோபநிஷத் , ஆத்மபோம் தாபநிஷத் , நிர்வா 
ணோபநிஷத் முத்கலோபநிஷத் ,அக்ஷமாலிகோபநிஷத் , 
திரிபுரோபநிஷத், ஸௌபாக்கிய லெட்சுமியுபநிஷத் 
பஃரி சோபநிஷத்தென 10 ம் , எஜுர்வேதம் சாகை 
கள் 109 க்கு கிஷண எஜுஸில் கடவல்லியோபநிஷத் , 
தைத்தரீயம் , பிரம்மோபநிஷத், கைவல்லியம் , சுவே 
தாசுவதரம் , கர்ப்போபநிஷத், நாராயணோபநிஷத், 
அமிர்தபிந்தூபநிஷத் , அமிருதநாதோபநிஷத் , காலா 
க்னிருத்ரம் , க்ஷரிகோபநிஷத் , ஸர்வஸாரோபநிஷ 
த் , சுகரஹசியோபநிஷத், தேஜோ பிந் தூபநிஷத் , பிர 
ம்மவித்தியோபநிஷத் , யோகதத்வோபநிஷத் , தக்ஷி 
ணா மூர்த்தியுபரிஷத் , ஸ்கந்தோபநிஷத் , சாரீரகோ 
பநிஷத் , யோகசிகோபநிஷத் , ஏகாக்ஷரோபநிஷத் , 


5 


அக்ஷியுபநிஷத் , அவதூதோபநிஷத் , கடோபநிஷத் , 
ருத்ரஹிருதயம் , யோககுண்டலி , பஞ்சப்பிரம்மம் , 
பிராணாக்னிஹோத்திரம் வராஹோபநிஷத் , கலிஸந் 
தாருணோபநிஷத் , தியானபிந்தூபநிஷத் , ஸரஸ்வதி 
ரஹஸ்யோபநிஷத்துக்களென 32 , சுக்ல 

எஜ ஸ் 
ஈசாவாஸ்யம் பிரஹதராண்ணியம் , ஜாபாலம் , ஹம் 
ஸம் , பரம்ஹஸம் , ஸுபாலம் , மந்திரிகோபநிஷத் , 
திருசிகிப்பிராமணம் , மண்டலப்பிரா மணம் அத்வய 
தாரகோ பரிஷத் , பைங்கலோபநிஷத் , பிக்ஷகம் , 
துரீயா தீதாவ தூதோபநிஷத் , அத்யாத்மோபநிஷத், 
தாரஸாரோபகிஷத் , யாக்ஞவல்கோபநிஷத் , சாட்டி 
யாய நீயோபநிஷத் , முக்திகோ பநிஷத் என 19 ஆ 
உபநிஷத்துக்கள் 51 - ம் , ஸாமவேதம் சாகைகள் 
1000 க்கு கேனோபநிஷத் , சாந்தோக்கியம் , ஆருணி 
கோபநிஷத் , மைத்திராயணீயம் , மைத்திரேயி வச் 
சிரஸுச்சியோபநிஷத் , யோகசூடாமணியோபநிஷத் , 
வாஸுதேவோபநிஷத் , மஹோபநிஷத் , ஸந்தியா 
ஸோபநிஷத் , அவ்வியக்தோ பரிஷத் , குண்டி கோப 
நிஷத் , ஸாவித்திரியுபநிஷத் , ருத்ராக்ஷஜாபாலோப 
நிஷத் , தர்சனோபநிஷத் , ஜாபாலிகோபநிஷத் ஆக 
16 ம் அதர்வண வேதம் சாகைகள் 50 க்கு பிரச்னோப 
கிஷத் முண்டகோபநிஷத் , மாண்டுக்கியோபநிஷத் , 
அதர்வசிரஸ் , அதர்வசிகோப , பிரகத்ஜாபாலம் நிருஸி 
மமகாபிகி , நாரதபரிவ் ராஜகோபநிஷத் , ஸீதோபநிஷ 
சரபோபநிஷத்திரிபாத்விபூதிமஹா நாராயணோபநி 
ஷத் , ராமரஹஸ்யோபநிஷத் , ராமதா பயோபநிஷ 


6 


த் , சாண்டில்யோபநிஷத் , பரமஹம்ஸபரிவ் ராஜ 
கோ பரிஷத், அன்னபூர்ணோபநிஷத் , ஸுர்யோபதி 
ஷத், ஆத்மோபநிஷத் , பாசுபதப்பிரம்மோபநிஷத் , 
பரப்பிரம்மோபநிஷத், திரிபுரதாபிரியுபநிஷத் தே 
வியுபநிஷத் , பாவநோபநிஷத் , பஸ்ம ஜாபாலோபதி 
ஷத் , கணபதியுபநிஷத் , மஹாவாக்கியோபநிஷத் , 
கிருஷ்ணோபநிஷத் , ஹயச்கீரீ வோபநிஷத் , தத்தாத்தி , 
யோபநிஷத் , காருடோபநிஷத் , கோபாலதாபினி 
யுபநிஷத் , ஆ 31 ம் ஆக 108 . 


ஷ 


ர 


6. உபவேதங்கள் 4 , ருக்வேதத்துக்குபவேதம் 
ஆயுர் வேதம் எஜுர் வேதத்துக்குபவேதம் , தனூர் 
வேதம் ஸாமவேதத்துக்குபவேதம் , காந்தர்வவேதம் 
அதர்வணவேதத்துக்குபவேதம் , தந்திரார்த்தவேதம் 
உபநிஷத்துக்கள் உபவேதங்களுடன் கூடின 4 வேத 
ங்கள் நான்கு வித்தைகளாகும் . 


7. அங்கங்களாவன , ஸீக்ஷை , வியாகரணம் , சந் 
தஸ் , நிருக்தம் ஜோதிஷம் , கல்பமென ஆரும் ஆரு 
வித்தைகளாகும் இது வேதார்த்தங்களைப் பரிசீலித் 
தரிந்து அனுபவிக்கிறதர்க்கு ஹேதுவான தாகும் . 


8 . உபாங்கங்களாவன நியாய சாஸ்திரம் , தர்ம 
சாஸ்திரம் புராணம் , மீமாம்ஸ சாஸ்திரங்களென 
4 - ம் நான்கு வித்தைகள் ஆகயிந்த 14 வித்தைகளுக் 
குள் கீழ்விவரித்துச்சொல்லப்படுகிற ஸகலவித்தை 
களும் இதர்க்குள்ளாகவேபடங்கியிருக்கிற துகள் . 


7 


9. வேதார்த்தங்களாவன எக்ஞாதி கர்மகாண் 
டகியான த்தையும் உபாஸனாகாண்ட கியானத்தை 
யும் , கர்மோபா ஸனாபலத்தால் கிடைக்கக் கூடிய 
மோக்ஷங்களையும் பிரதிபாதிக்கும் . 
10 . உப நிஷத்துக்களின் தாத்பரியமாவன கர்மோ 
பாஸனாஞான மோக்ஷங்களை நீக்கி ஜீவப்பிரம்மைக் 
கிய சுத்தமோக்ஷத்தைக் காட்டிக்கொடுக்கும் . 
11 . உப வேதார்த்தங்களாவன வியாதி நிதான , 
வியாதிச்சின்ன , மணீ மந்திர ஒளஷத சிகிச்சைக 
ளால் ஆயுராரோக்கியங்களைக் காட்டியது . ஆயுர் 
வேதம் இதுவே வைத்திய சாஸ்திரம் , இதற்கு கர்த் 
தா தன்வந்திரி , பிரகு அவர் சீஷியர்களால் அனேக 
சாஸ்திரங்கள் ஏற்ப்பட்டிருக்கிறதுகள் . 

12. தனுர் வேதமாவது சத்துருஜயகரங்களான 
அஸ்திர சஸ்திராதி பிரயோகங்களையும் அஸ்திர சஸ் 
திரங்களைச் செய்யக்கூடிய வஸ்துக்களையும் காட்ட 
த்தகுந்ததாகும் . 
13. காந்தர்வவேதமாவது ஸாமவேதத்துள்ளடங் 
கின ஸப்தஸ்வரங்களை ஸ , ரி , க , ம , ப , த , நி , ஸ , என்றெ 
டுத்துச் சொல்லவும் வாத்தியங்களிற் கானஞ்செய் 
யவும் அனேக பேதங்களுடன் கூடிய , லய , ராக , 
நாட்டிய வபிநயா திகளை காட்டுகிறதாகும் இதுவே 
பரதசாஸ்திரமென்னப்படும் . 

14. தந்திரார்த்த வேதமாவது எக்ஞாதி கர்மங்க 
ளில் தக்ஷிணை , ஆச்சியம் , செரு , புரோடாசம் உப 


8 


ஹார முதலான துகளைச் சம்பாதிக்கவும் தர்மாதி 
சதுர்வித பலங்களுக்கும் புண்ணியாதி கர்மமங்களு 
ககும் திரவியஸம்பாத லக்ஷணங்களையும் தானாதிதர்ம 
ங்களுக்கு தக்ஷணை வஸ்துக்களைக் காட்டிக்கொடுக்க 
கூடியதாகும் . 

157 வது பாராவில் கண்ட வேதாங்கங்களின் வி 
பரம் , ஸீக்ஷையாவன வேதங்களின் உதாத்த , அனுதா 
த்த ஸ்வரித , தீர்க்கப்பிரசயமென்கிற , ஸவரங்களை 
த்தெரியப்படுத்துகிறதாகும் . 

16. வியாகரணமாவது வேதார்த்தங்களைத் தெரி 
ந்து கொள்ள சப்த்தங்களினர்த் தங்களுக்கு தாது 
க்களினிர்ணயாதிகளைக்காட்டுகிறதாகும் . 

17. சந்தஸாவது அக்ஷரங்களுடைய ஸங்கியை 
குரு , லகுதவம் அலங்கார லக்ஷணங்களைத் தெரியப் 
படுத்தும் பேதங்களுடன் கூடினதாகும் . 

18. நிருத்தம் , வியாகரண லப்பியமான பதார்த் 
தங்களை , வர்ணாகம , வர்ணலோப , வர்ணப் பிரத்திய 
பயங்களை நிச்சியிக்கவும் , வேதாந்த சித்தாந்த பதங்க 
ளுக்கு வேரு அர்த்தங்களை யேற்ப்படுத்த ஹேது 
வன்றியில் காட்டிக்கொடுக்ககூடிய தாகும் . 

19. ஜோதிஷமாவது வேதோக்த வர்ணாச்சிரம 
தர்மாதிகளுக்குக் கால நிர்ணயங்களைக் காட்டவும் , 
கிரகநட்சத்திராதிகளின் உதயா தஸ் தமனங்களைக்கா 
ட்டவும் , ஜனன ஸ்ரீவனுக்குப் பூர்வபுண்ய பலத்தை 
க்காட்டவும் ஹேதுவாயனேக பேதங்களாகவிருக்கு 


9 


D அதாவது சித்தாந்தம் , சூத்திரம் , ஸம்மிதை , 
ஹோரை என 4 விதங்களாகும் , அது சூர்யசித்தா 
கம் , ஸோ மசிந்தாந்தம் , பிரம்மசித்தாந்தம் , வஸிஷ்ட் 
டசித்தாந்தமென வனேகபேதங்களாகும் , ஜயமினி 
பிருகு முதலியவை , ஸத்திரங்களாகும் , கச்சிபசம் 
மிதை, கர்க்க சம்மிதை முதலான துகள் சம்மிதைக 
ளாகும் , பாராசரீய முதாலனது ஹோராசாஸ்திரமா 
கும் இதுகளுக்கு கர்த்தா கர்க்காசாரியார் , கிரகங்க 
ளாற் சொல்லப்பட்டது நாடிகிரந்தங்கள் , இன்னும் 
புத்திமான்களால் அனேக பாஷாந்திரங்களில் ஸம 
யோசிதமாக அனேகக் கிரந்தங்கள் செய்யப்பட்டிரு 
க்கிறது . 


20. கல்பமாவன சிரௌதஸ்மார்த்த எக்ஞயாகா 
திக்கிரியைகளின் கிரமத்தை சுலபமாக நடத்தக் காட் 
டியது , அது போதாயனம் ஆச்லா யனம் , ஆபஸ்தம் 
பம் காத்தியாயனம் பார்த்துவாஜம் , ஸத்தியா ஷாடா 
தி ஸுத்திரங்களாகும் விருதாதி கல்பங்களுமிதிலட 
க்கம் ஆ 


6 


21 . உபாங்கங்களாவன , ஞாயசாஸ்திரம் , தர்ம 
சாஸ்திரம் , புராணம் ,மீமாம்ஸா சாஸ்திரமென நான்கு . 

22 . ஞாயசாஸ்திரம் , ஆன்வீக்ஷகி , தர்க்கமென் 
றிரண்டு விதங்களாகச் சொல்லப்படும் . 

23. ஆன் வீக்ஷகி சாஸ்திரமாவது தண்ட நீதியா 
ன விராஜ்ய தந்திரங்களைத் தெரியப்படுத்துகிறதா 


கும் . 


10 


24 . தர்க்கமாவது , தத்வமுதலான விரகசியார்த் 
தங்களையும் , நீதி முதலான துகளையும் வாதங்களால் 
நிர்ணயிக்கக் கூடியதாகும் இதுகளுக்குக் கர்த்தா 
கௌதமர் . 

25. தர்மசாஸ்திரம் , மன்வாதிஸ்மிருதிகளாகும் 
இதுகளுக்குக் கர்த்தாஸ்மிருதிகள் செய்தவர்களே 

26. மீமாம்ஸம் இதர்க்குக் கர்த்தாஜயமினி வே 
தார்த்த தத்வார்த்த விசாரணைக்காக ஏர்ப்பட்டசாஸ் 
திரம் , அது 20 அத்தியாயங்கள் , அதில் பூர்வமீமாம் 
ஸாசாஸ்திரம் 16 அத்தியாயம் , கர்மகர்த்திருப்பிரதி 
பா திகமாய் 808 அதிகரணங்களோடு ஸூத்திரம் 
செய்யப்பட்டிருக்கிறது அவர்சிஷ்யரான சாபாவி 
ருஷியால் சாபரமென்ற பாஷியஞ் செய்யப்பட்டி 
ருக்கிறது , அதர்க்கு அவர்சிஷ்யரான பட்டாசாரியா 
ல் பாட்டப்பிரதீபிகையென்கிற வியாக்கியானமும் , 
அவர்சிஷ்யரான பிரபாகர ரால்பிராபாகரீய மென்ற 
வியாக்கியானமும் செய்யப்பட்டிருக்கிறது . 
27. உத்தர மீமாம்ஸை 4 அத்தியாயம் , அது 192 , 
அதிகரணங்களுடன் கூடியது . இதுவே பிரம்ம 
காண்டம் இதையே ஸ்ரீவே தவியாசரால் 16 பாதங் 
களுடன் 500 ஸூத்திரங்களாகச் செய்யப்பட்டது . 
அதற்கே பிரம்ம ஸூத்திரமென்று பேர் இதற்கு ஸ்ரீச 
ங்கராசாரியர் , அத்வைத பாஷ்யஞ்செய்திருக்கிறார் . 
அவர் சிஷ்யரான விவரணா சாரியரால் டீகை , அதர் 
க்கேவாசஸ்பதி முதலான சிஷ்யர்களால் விருத்தி 
பஞ்சபாதிகம் , பாமதி , கல்பதரு , அதிகரணரத்த 


11 


மாலா , ராமாநந்தீயம் , பிரம்மவித்யாபரணம் ஆனந் 
த கிரீயம் என்றவியாக்கியானங்களும் , கௌஸ்துவ 
மென்ற டீகையுஞ் செய்யப்பட்டிருக்கிறது உத்தர 
மீமாம்ஸங்களுள் படவித்தை 4 , ஆக வித்தை 14 


28. உபாங்கத்தினிரண்டாவதான தர்ம சாஸ்தி 
ர மென்ற ஸ்மிருதிகளின் விபரம் நான்குவர்ணங்க 
ளுக்கும் நான் காச்சிரமங்களுக்கும் 18 , ஜாதிகளுக்கு 
ம் ஆசாரதர்மங்களையும் , மஹாபாதகங்களுக்கு பிரா 
யச்சித்தங்களையுந் தாயபாக முதலான வியவகாரங்க 
ளையும் தெரியப்படுத்தும் ஸ்மிருதிகளைச் செய்தவி 
ருஷிகளின் பெயராகவே யேற்பட்ட ஸ்மிருதிகளாவ 
ன , மனு , அத்திரி, ஹரித, விஷ்ணு , யாக்ய வல்க உசன 
ஆங்கீரச , எம , ஆபஸ் தம்ப , ஸம்வர்த்த , காத்தியாயன 
பிரஹஸ்பதி . சங்க , லிஹித , தக்ஷ , சதாதப , வஸிஷ் 
ட , வியாஸ , கௌதமா திஸ்மிருதிகள் 

29. உபஸ்மிருதிகளாவன தத்தக்காலோசிதமா 
ஸகல சுருதி ஸ்மிருதிகளின் தாத்பரிய மறிந்தமஹா 
ன்களாற்செய்யப்படுகிறது வர்த்தமானத்துள்ளது 
நிர்ணயஸிந்து , எல்லாஜீயம் , வைத்தினாத தீக்ஷிதம் 
தோளப்பஸ் மிருதி முதலான துகள் தர்ம சாஸ்திர 
மெனப்படும் . 


30. உபாங்கத்தின் மூன்றாவதான புராணங்கள் 
கர்த்தாவியாஸர் , இது ஜீவர்களுக்குத்தீர்த்தயாத்தி 
ரை , தேவாலய தரிசனம் , நித்தியநைமித்தி காதிகர் 
மங்கள் , தாக , தர்மங்கள் , சிரத்தாபக்திவைராக்கிய , 


12 


ஞானங்களைத்தெரிவிக்கக்கூடியதாகும் வேதார்த்ததா 
பரியங்களையே 18 புராணங்களாகச் செய்தார் , மூ 
ன்றிலட்சம் கிரந்தங்களுடன் கூடின சிவப்பிரதான 
மான , மார்க்கண்டேய , பவிஷிய,வராக , லிங்க , ஸ்காந் 
த , வாமன , கூர்ம, மச்சிய , பிரம்மாண்ட , வாயவ்வியங் 
களெனப் புராணங்கள் 10350000 , கிரந்தங்களுடன் 
கூடிள விஷ்ணுப்பிரதி பாதிதமான விஷ்ணு புராண 
ம் , பாகவதம் , நாரதீயம் , காரூடம் . ஆக 4 . 

32. 25000 .. கிரந்தங்களுடன் கூடின , பிரம்ம 
தேவபேரதி பாதிதமான பிராம்மியம் , பாத்ம மென 
விரண்டு . 

33. 12500 கிரந்தங்களுடன் கூடிய சூர்யப்பிரதி 
பாதித பிரம்மகை வர்த்தமென வொன்று . 

34 , 12500 , கிரந்தங்களுள்ள அக்கினிப்பிரதிபா 
திதவாக்கினேய புராணம் ஆக புராணங்கள் பதினெ 


35. உபபுராணங்களாவன எந்தெந்தவிருஷிகள 
ற்செய்யப்பட்டதுகளோ அந்தந் தவிருஷிகளின் பெய 
ராலேயே விளங்கிற ஸனத்குமாரம் , நாரஸிம்மம் , நங் 
தி ,சிவதர்மம் , தூர்வா ஸ , நாரத, கபில , மனு ,உசன , பிர 
ம்மாண்ட , வருண , காளி , வஸிஷ்ட , லிங்க , ஸாம்ப , 
ஸௌா , பராசர , மரீசி , பார்க்கவமென்ற வுப்புரா 
ணங்கள் இதுகள் வை தீகலௌகீக கர்மங்களை யனு 
ஷ்டித்து வரும் விதிகள், ஜாதியந்திராதிகளையுங்கா 
ட்டுகிறது தன் புத்திரரான சிசுகருக்கு அனுக்கிர 
கார்த்தமாய் . 


13 


36. 18000 கிரந்தங்களுடன் கூடின ஸ்ரீதேவி 
பாகவதமென்ற புராணம் . ஆகபதினெண் புராணங்க 
ளையும் , ஸ்மிருதிகளையும் , வேதார்த்தங்களையும் அங் 
கோபாங்கங்களோடு பரிசீலித்து , ஒன்றேகாலிலக்ஷ 
ம் கிரந்தங்களுடன் கூடின பஞ்சமவேதமென்ற மகா 
பாரதமான இதிகாசமுஞ் செய்தார் இதையே வியா 
ஸஸ்மிருதி என்று சொல்லப்படும் . 

37. ஸ்ரீவால்மீகரால் ஸமஸ்த சுருதிஸ்மிருதி புரா 
ணங்களின் தர்மங்களைத் தெரிவிக்கத்தக்கவரான 
பிரம்மதேவனுடைய அனுக்கிரகத்தாற் செய்யப்பட் 
டது ராமாயணம் அது தர்மசாஸ்திர , நியாயசாஸ்தி 
ரார்த்தங்களுடன் கூடின விராமசரித்திரம் 24000 
கிரந்தங்களுடன் கூடினது ராமாயணம் , லோகானு 
க்கிரகார்த்தம் குருசிஷ்ய சம்பிரதாயப்படி ஆத்மவி 
சாரணை செய்து மோக்ஷமடையவேணுமென்ற மார் 
க்கத்தைக் காட்டுகிறதாயும் அத்யாத்மசாஸ்திரப்ப 
டியுள்ள வேதாந்ததார்ப்பரியங்களை அறிந்துணர்ந்து 
அனுபவிக்கக்கூடிய வாஸிஷ்ட முதலான வேதாந்த 
சாஸ்திரமென்ற விதிகாஸப் பிரகரணங்கள் செய் 
யப்பட்டிருக்கின்றன . 

38. ஆகமங்களாவன 14 , வித்தைகளுக்குள்ளடங் 
கியிருக்கிற ஸகல தேவதாமந்திர தந்திரபக்தியுபா ஸ 
னைகளுடன் கூடி விளங்கிறதுக்களாகும் , அது பரமே 
சுவரனுடைய பஞ்சமுகங்களிலிருந்து இருபத்தெட் 
டாகமங்களுமுண்டாயின , ஸத்யோஜா தமுகத்திலிருங் 
து காமிகம் , யோகஜம் , சிந்தியம் , காரணம் , அஜித 

2 


14 


மென்றைந்தும் , வாமதேவ முகத்திவிருந்து , தீப்தம் , 
ஸூக்ஷ்மம் , ஜகதி ,ஸஅம்சுமானம் , ஸுப்பிரபோதகமே 
னவைந்தும் , அகோரமுகத்திலிருந்து விஜயம் , நிஸ்வா 
ஸம் , ஸ்வாயம்புவம் , அனலம் , வீரமெனவைந்தும் 
தத்புருஷமுகத்திலிருந்து ரௌரவம் , மகுடம் , விம 
லம் , சந்திரகியானம் , பிம்பமெனவைந்தும், ஊர்த்துவ 
மான வீசான முகத்திலிருந்து புரோத்கீதம் , லலித 
ம் , ஸந்தானகம் , ஸார்வோத்தமம் , பாரமேசுவரம் , 
கிரணம் , பேதம் , வாதூலம் என எட்டுமாகவிருப்பத் 
தெட்டாகமங்கள் அபரிமித சங்கியைகளையுடையது 
கள் , இதில் வேதார்த்தங்களடங்கினது இலெட்சம் 
கிரந்தங்கள் , மாலுமிசாஸ்திரம் 16 லட்சம் கிரந்தங் 
கள் , பரதசாஸ்திரம் முப்பத்திரண்டு லட்சங்கிரங்க 
ங்கள் , சிற்பசாஸ்திரம் அற்புதம் , ஆகமசாஸ்திரம் 
பதினான் கிலட்சம் , ஆயுர்வேத மூன்றிலட்சம் , சோதி 
டம் நான் கிலட்சம் கிரந்தங்களுடன் கூடியது , சிவ 
புராணம் , சிவரகசியம் , சிவமஹான் மியங்கள் , ஸ்த 
லமஹாத்மியங்கள் , சக்திபுராணம் , சக்திமகான்மி 
யம் , சக்திஸ் தலமகான்மியம் இப்படியே விஷ்ணு , 
பிரம்மா , கணேச , குமார , அஷ்டதிக்பால தேவாதி 
கிராமதேவதைபரியந்தம் அனே காகமபுராண மஹா 
த்மியங்களேற்பட்டிருக்கிறது இவைகளனைத்தும் ஆ 
கமசாஸ்திரங்களுளடக்கம் . 


39. ஸகலசாஸ்திரங்களுடைய மர்மார்த்தங்கள் 
ஆதிபௌதீக , ஆதிதெய்வீக, ஆத்தியாத்மீகமென 
மூன்றுவிதங்களாகவிருக்கும் , அவற்றில் ஆதிபௌ தீ 


15 


SET 


கசாஸ்திரமாவது , பிரபஞ்சசிருஷ்டிலக்ஷணம் சிருஷ் 
டமான பதார்த்தங்களுள் , பூகோள , ககோள நிர்ண 
யங்களும் , ஸூர்யாதிக்கிரக நட்சத்திரகதிகளையும் 
ஒன்றை மற்றொன்றாக மாற்றக்கூடிய ஸித்திமுதல் 
அணிமாதி ஸித்திபரியந்தமுள்ள ஸித்திகளும் , ஒளஷ 
தாதிகளால் வியாதிநாசனங்களும் , காயகற்பசித்திக 
ளும் , ஸகல தொழில்களுடன் கூடின சிற்பங்களும் 
அறுபத்து நான்குகோடி வித்தைகளடங்கின , அறு 
பத்து நான்கு வித்யாஸ்வருபமான விந்திரஜாலாதி 
வித்தைகளும் 14, புவனபேதங்களுமடங்கிய தாகும் 
இதுகளிற் பிரவிருத்தியுள்ளவர்களதுகளையே பரிசீ 
லித்து அதுகளிற் சமர்த்தர்களாவார்கள் , தவிர தெ 
க்ஷிண திக்கில் வா ஸம்பண்ணுகிற அகஸ்தியரால் திர 
விடபாஷையுண்டாக்கித் தமது சிஷ்யர்களுக்கு பௌ 
தீகார்த்தங்களையனுக்கிறகித்ததின் பேரில் அவரவர்க 
ளனு பவத்தின் படி தங்கள் புத்திக்கெட்டினமட்டும் 
ஒளஷதவிவரணங்களையுங் காயகற்பஸித்திகளையும் , 
தூர சிரவண , தூரதரிசனகுடிகாபாதுகாசித்தி , ஆ 
காசகமன முதலான துகளையும் , பிராண தாரணை 
ல் பிராணநிரோதங்களான யோகாப்பியாஸங்களை 
யும் அதனாலுண்டாகுமானந்தானுபவத்தையும் , ஈசு 
வரனைப்போல தாங்களுஞ்சகத்திலனேக விநோதங் 
களைச்செய்தடையும்படியானவனேக ஸித்தர்களால் , 
அனே கசாஸ்திரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது , இவ் 
வனுபவத்தாற் ஜீவனுக்கஞ்ஞானபந்தங்கெடாது . 

40. ஆதிதெய்வீகசாஸ்திரமாவது அது தேவதா 
ப் பிரதான முடையது பிரம்ம , விஷ்ணு , உருத்திர , 


16 


s 


மஹேசுவா ஸதாசிவாதி , கிராதேவதை பரியங் 
தமுள்ள தேவதைகளையாராதித்து அத்தேவதாப் 
பிரஸாதத்தால் பக்தி , ஞான , வைராக் கியமு 
ண்டாகி அதனாலிகலோக ஸுகங்களை வெறுத்து 
முக்குணங்களின் பிரிவுப்படி ஸாத்வீகர்கள் சிவன் 
முதலானவுத்தமதேவர்களை மனதினாலும் , இராஜத 
ர்களத்தேவதைகளையே பூவுலகத்திற் பக்தானுக்கிரக 
த்திற்கேற்ப்பட்டு ஆலயங்களிற்றாபிக்கப்பட்ட விக்கி 
றகாரா தனங்களையுந் தாமதர்கள் எக்ஷாதி கிராமதே 
வதாந்தமுள்ள விக்கிறகாரா தனங்களையும் , ஸாத்வீக 
ராஜதமுடையவர்கள் மனதினாலும் , விக்கிறகாராத 
னத்தினாலுமாராதிக்கக் கூடியதென்று காட்டத் தகுந் 
ததாகும் , இது வேதத்தில் , கர்மோபா ஸனாகாண்டம் , 
புராண , உபபுராண , ஆகம இதிகாசாதிகளின் கருத் 
துகளடங்கின தாகும்இதுகளின் படி தீர்த்தயாத்திரை , 
விருத, தர்ம , தானங்கள் , நித்திய , னைமித்திக , காம் 
மியபிராய்ச்சித்தாதி கர்மங்கள் , யக்ஞ, யாகாதிகிரு 
துக்கள் , பக்திக்ஞான வைராக்கிய , யோக , தபசு , 
தியான முதலான துகளும் சரியா , கிரியை , யோக ஞா 
னங்களுமடங்கியதாகும் . 

41. இவ்வர்த்தங்களையே , ரதி , ஸ்தாயிபாவ , சிங் 
காராஸமும் உத்ஸா ஹஸ்தாயி பாவவீர ஸமும் , 
சோகஸ் தாயிபாவ கருணாரஸமும் , பீபத்ஸஸ் தாயி 
பாவ , பயானக ரஸமும் ஜிகுப்ஸாஸ் தாயிபாவ , பீப 
தஸ ரஸமும் குரோ தஸ்தாயிபாவ , ரௌத்திர ரஸ 
மும் , ஹாஸஸ் தாயிபாவஹாஸ்ய ரஸமும் , விஸ்மயஸ் 


17 


தாயிபாவ , அத்புதாஸமும் , சாந்தாஸ் தாயிபாவ 
சாந்தரஸம் வரையிலுள்ள நவரசங்களுடன் கூடின , 
காவ்ய நாடகாலங்கார சாஸ்திரங்களும் ஸ்தலமஹா 
த்மாதி சாஸ்திரங்களும் , மஹாகவிகளால் அனேக 
கிரந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது . 

42. இதன்றாற் பரியம், ஸத்துவகுணப்பிரதான 
ர்கள் . உளர்த்துவ உலகங்களான , கைலா ஸ , வை 
குண்ட முதலானவுத்தமவுலங்களி லவ்வுலகாதிபதிக 
களின் . ஸாலோக்கியாதி பதப்பிராப்தியே நித்தியஸி 
த்தமோக்ஷமென்றும் , அதிற்றுவைதிகள் ஸாலோக்கி 
யஸாமீப்பியமே , முக்கிய முக்த்தியென்றும் , விசிஷ்டா 
த்வைதிகள் , ஸாரூப்பியமடைவதே முக்கிய முக்தி 
யென்றும் , அத்வைதிகள் , ஸாயுச்சியமடைவதே மு 
தியென்கிற தாற்பரியத்தால் இவர்களுக்குப் புனரா 
வர்த்தியில்லை யென்றுஞ் சொல்லப்பட்டிருக்கிறது 
இஃதே , ஸத்வகுண ஸ்தர்களினி லக்ஷணம் . 

43. ஸத்வரஜோகுணமுடையவர்களினிலக்ஷண 
ம் சுத்ததேவதைகளை மனதினாலே தியானஞ்செய்ய 
வெத் தனித்து நிலைபடாமற் பாஹியவிக்கிரகாராதன 
ங்களைச் செய்து கொண்டு மனோதியானமே முக்கிய 
மென்றவர்களாவார்கள் , இவர்களுத்தம வுலகத்திற் 
சாலோக்கியாதி பதவிகளை யடைந்து , மருபடியுமா 
னிடனாகப் பிறந்து மனுஷிய போகங்களை யனுபவித் 
து , மனோதியானங்களைச் சம்பாதித்துத் திரும்பிப் 
பிறவாமலிருக்கிற வுத்தமவுலகங்களிற் சாலோக்கி 
யா திபதவிகளை யடைவார்கள் . 


18 


க , 


44. ரஜோகுணப் பிரதானமுடையவர்கள் விக் 
கிரகாராதனமே முக்கியமாக நினைத்துமனுஷியபோ 
கங்ளுடன் கூடிவிக்கிற காராதனங்களைச் செய்து 
கொண்டிருப்பார்கள் அவர்கள் புண்ணிய பாவத்துக் 
குத்தக்கப்படி ஜாதிகளிற் சென்மமடைந்து , ஆஸ்தி 

நாஸ்திக , லௌகீகர்களாயிருப்பார்கள் இவர்க 
ளுக்குப் பரலோகானுபவங்களில்லை . 

45. தமோகுணப்பிர தானமுடையவர்கள் எக்ஷா 
தி தெய்வங்களுக்குப் பலியாரா தனங்களைச் செய்து 
கொண்டு குரூரகன்மங்களைச் செய்து வருவார்கள் 
அதன் பயன் புண்ணிய பாபங்களுக்குத் தக்கபடி தா 
மதஜாதி ஜன்மங்களை யெடுத்து மூடர்களாயும் அபஸ 
வ்விய மார்க்கத்தால் தனப் பிராப்தியடைந்து மருப் 
டிகுரூாகர்மத்துடன் கூடிபாவிகளாகவே யாவார்க 
ளென்ற கருத்துக்களடங்கிய சாஸ்திரமாகும் .. 

46. அத்யாத்மீக சாஸ்திரமாவது ஜீவப்பிரம் 
மைக்கியஸா க்ஷாக்காரஞானயோகானுபவத்தால் ஜீ 
வன் முக்த்தர்களாகி பிராரத்துவாவஸான காலத் 
தில் விதேகமுக்தியான பரமமோக்ஷமடைவதைக் 
காட்டிக் கொடுக்கக் கூடியதாகும் . 

47. மேலுள்ள வித்யாரூபமான சாஸ்திரங்களி 
ன் ஜாதியாசார தெய்வபேதங்களால் அனேக மதங் 
களாகவேற்பட்டிருக்கின்றன . 

48. மதங்களினி ரூபணம் , பிராணிகளினூர்ப்பத்தி 
நாசம் சுவபாவமேதவிர கர்த்தாவென்ற யீசுவரனில் 
லவே யில்லையென்ற ஸ்வபாவவாதிகள் . 


19 


49. ஸ்வபாவத்தாலுண்டான தேகமே யாத்மா 
மறணமே , மோக்ஷமென்ற சார்வாகர்கள் . 


50. இந்திரியங்களே யாத்மா அதுகளின் நாசமே 
மோக்ஷமென்ற சார்வாகயேக தேசிகள் . 

51. பிராணனே பரமாத்மா,வதின்னாசமே மோ 
க்ஷமென்கிற சௌகதர்கள் . 


52. தேகேந்திரியப் பிராண ஸங்கோச விகாஸா 
வஸ்தையுடையவனே யாத்மா , பரமாணு ரூபமுடை 
யவனாகி அலௌகீகாகாசமத்தியில் கிரமக்கிரமமாக 
ஸஞ்சரிப்பதே மோக்ஷமென்கிற ஜயினர்கள் . 


53. புத்தியே யாத்மா , ஸுகதுக்காதி துவந்துவ 
பந்தங்களையொட்டாமல் சுத்த புத்தியுண்டாகி விளங் 
குவதே மோக்ஷமென்ற பௌத்தர்கள். 


54. சூன்யமே ஆத்மா அதிலயமடைகிறதே மோ 
க்ஷமென்ற அர்ஹதமாள் . 


55. ஜலத்திற்குமிழியுண்டாவது போல சூன்னிய 
த்திலிருந்து வெகுரூபங்கள் தோற்றுவதே யாத்மா , 
அந்த உருவங்களை விட்டு சூன்னியத்திலயமடைகிற 
தேமோக்ஷமென்ற க்ஷபணர்கள் . 


தூரதி 


56 . ஆனந்தமேயாத்மா, ஆகாசகமன , 
ருஷ்டி தூரசிரவணாதி ஸித்திகளுண்டாகி விள 
ங்குவதே மோக்ஷமென்ற பைரவயாமள 

கௌளர் 
கள் . 


20 


57. ஆனந்தோத்போ தகங்களான மதுமாம் ஸாதி 
ஸங்கங்களால் ஆனந்தபிராப்தியே மோக்ஷமென்ற 
லௌகிகசாக்தேயர்கள் . 


58. சூன்னியமே ஆத்மா , ஸமுத்திரத்திலலை நு 
ரைகுமிழிகளுண்டாய் அதிலேயே லயப்படுகிறது 
போல் சூன்னியமே அனே கா கிருதிகளாகப் பரிணமி 
த்து அதிலேயே லயப்படுவதாகையால் மோக்ஷப்பி 
ரயத்தின மனாவசியமென்ற பரிணாம வாதிகள் . 


59. சூன்னியத்திலிருந்து பிரகாசசக்தியுண்டாகி 
யதுவேயிப்படிப்பரிணமித்ததேயொழிய , சூன்னிய 
மாத்திரம் பரிணமியாது அதுவெலயப்படுத்திக்கொ 
ள்வதென்ற பரிணாமவேகதேசிகள் .. 


60. தேக , புத்திர , மித்திர , பசு , பிருத்தியாதிக 
ளே யாத்மா , அவைகளுக்கா திவியாதியன் றியில் அவர் 
களுடன் கூடி சுகிப்பதே மோக்ஷமென்ற வௌகீ 
கர்கள் . 


61. ஸமயோசிதமானவனேக வீசுவராவதார 
பேதங்களில் துவீபதேசவாஸிகளான அதிகாரிகளுக் 
குத்தகுந்த அம்சாவதார புருஷனுண்டாகி யந்த தே 
ச வாஸிகளுக்குத்தக்கபடி யனுக்கிறகித்த சப்தார்த்த 
தாற்பரியப்படி யனுக்கிற கித்தபுருஷனையே தெய்வ 
மாக நம்பி யவ்வித மனுஷ்டித்தவர்களுக்கு அவரால் 
மோக்ஷங்கிடைக்குமென்றும் அவ்விதம் நடக்காதப 
க்ஷத்தில் அவரால் நரகதுக்கமனுபவிக்கச் செய்யப் 


21 


படுமென்றும் அறிந்து அவ்வி தம் நடந்து வருவதே 
மோக்ஷமென்ற குருமதவா திகள் அதிலனேக பேத 
மதவா திகளுண்டு . 

62. ஸர்வ ஜகத்துக்குமதிஷ்டானமான பிரம்ம 
மே சாத்தியம் , பிரம்மத்தினிடத்தாரோபமாகத் தோ 
ற்று என்ற ஜீவேசுவர ஜகத்தனைத்து மித்தையே ,ரச் 
சுவில் ஸர்பத்தைக்கண்டு பயந்தது போல ஜகத்தை 
ப்பார்த்துப் பிரமித்தோம் , விசாரித்தால் ரச்சுவில் 
ஸர்ப்பமில்லாமல் ரஞ்சுவே மிஞ்சின துபோல நாமும் 
பிரம்மஸ்வருபத்தை விசாரித்துப்பார்த்தால் பிரம்ம 
மேயிருக்கிறதேதவிர ஜகத்தேயில்லை நாமும் பிரம் 
மந்தானென்ற அபிப்ராயமே தவிர அனுபவமின்றி 
சாஸ்திரவாக்ஜாலங்களினால் மட்டுந்தெரிந்துவாதித்து 
வர்ணாச்சிரமதர்மமிழந்துஸ்வயிச்சா ஸஞ்சாரமுடைய 
வர்களாயிருத்தலையே மாயா த்வைதமென்றும் , விவர்த் 
தாத்வைதவாதமென்றும் சொல்வார்கள் , 

வைதீகமதங்கள் . 
63. சைவம் 

1 ) 
வைஷணவம் 

இவ்வாரு மதஸ் தர்க 
காணாபத்தியம் 3 

ளும் அந்தந்த மதாதிஷ் 
ஸௌரம் 
வைதீக சாக்தேயம் 5 

டான தேவதையே பிர 
காபாலிகம் 
இதற்கு தெய்வம் , பைரவன் . ) கீகரீத்து பக்தி ஞான 
வைாக்கியங்களுடன் அந்தந்த தேவதோபாஸனங்க 
ளால் பிரஸன்ன மடைந்தவர்களாகி அந்தந்தவுலகத்தி 
ல் சாலோக்கியாதிப தப்பிராப்தியடைவதே மோக்ஷ 
மென்ற ஷண்மதஸ்தர்கள் , 


4 


6 


{ 


22 


64. சுவதஸித்தப்பிரமாண ஸமேதனே யாத்மா , 
ஸ்வர்க்க , கைலாஸவைகுண்டஸத்திய லோகாதிகளில் 
ஸாலோக்கியாதி பதமடைவதே மேக்ஷமென்ற பூர்வ 
மீமாம்ஸகர்களான பாட்டப்பிரபாகரர்கள் . 

65. ஆகாசம் போலமிதமில்லாமல் சிலையைப் 
போல ஜடரூபனாகி மனோபுத்தி தர்மங்களை யுடைய 
வனே யாத்மா , சரீரேந்திரி யாதிகளென்கிறதுக்கங் 
களின்றி கல்லைப் போற்றடஸ் தமாகவிருப்பதே மோக் 
க்ஷமென்ற , தார்கீக , கையாயிக , வைசேஷிகாள் . 

66. ஆகாசம் போல ஒன்றிலுமொட்டாமல் ஞா 
னஸ்வருபனாக விளங்கிறவனே யாதமா யோகாப்பி 
யாசத்தால் , மனோலய முண்டாகி அக்ஞானம் நசிப்ப 
தே மோக்ஷமென்ற பாதஞ்சலிமதஸ்தர்கள் . 


67. நித்திய வியாபகரூபனே யாத்மா அவர் ஸர்வ 
க்ஞர் ஸர்வபரிபூர்ணன் தான் கிஞ்சிக்ஞனென்றெண் 
ணி அந்த ஆத்மாவிடத்திற் கெப்தி யுடையவனாயிரு 
ப்பதே மோக்ஷமென்ற பாசுபதர்கள் . 

68. கர்த்திருத்வாதி யபிமான ஸம்ஸாரத்துக்கு 
வேருபட்டவனே யாத்மா அதைவிட்டு பகவானி 
டத்தில் கெப்தி யுண்டாயிருப்பதே மோக்ஷமென்ற 
காபாலிகமகா விருதஸ்தர்கள் . 

69. நித்திய வியாபாகஞானகிரி யாஸ்வரூப பரம 
சிவனே ஆத்மா , ஷடத்துவா தீத பரமசிவஸமானத்வ 
மே மோக்ஷமென்ற வீரசைவ , மாந்திரிகசைவ மதஸ் 
தர்கள் . 


23 


3774 


70. ஸர்வோத்தமன் ஸமான ரகிதனான ஸ்ரீமந்நா 
ராயணனே பரமாத்மா அவனையுபாஸித்து யிகத்தி 
லுண்டான ரூபப்படிப்பரலோகத்திலுமவ்வித திவ் 
விய ரூபமடைந்து அவருலகத்திற் போய் வசிப்ப 
தே மோக்ஷமென்ற துவை தமஸ் தர்கள் . 


71. நாடிமத்தியத்தில் அணுபரமாணுஸ்வ ரூப 
நாய் விளங்குகின்ற 26 - வது தத்வநான , பரம், வியூக 
ம் விபவம் , அர்ச்சை அந்தர்யாமி என்கிற வுருவங்க 
ளுடன் விளங்குகிற வாஸுதேவனே யாத்மா அவ 
னிடத்திற்சுவரூப ஹானியன் றியில் கைங்கரியபரனா 
க விருப்பதே மோக்ஷமென்ற பாஞ்சராத்திராதிவி 
சிஷ்டாத்வைதிகள் . 


இதிற் பரமாவது பரமபதம் 


வியூ 


கமாவது , வாஸுதேவ ஸங்கர்ஷண , பிரத்தி 
யும்ன அனிருத்தங்கள் அதில் வாஸுதேவ வியூகம் 
பரமபதம் ஸங்கர்ஷண வியூகம் பாதாளவுலகம் பிரத் 
தியும்ன வியூகம் க்ஷராப்தி அனிருத்த வியூகம் மேரூ 
பர்வதம் , 


விபமாவது ஸ்ரீ ராமகிஷ்ணாதியவதாரங்கள் 


அர்ச்சையாவது , வேங்கடாசலம் , ஸ்ரீரெங்கம் ,, 
காஞ்சி முதலிய விக்கிறகாராதன ஸ்தலங்கள் . 


அந்தர்யாமியாவது ஜீவனையே தேகமாகவுடைத் 
தான வாஸுதேவன் 


24 


72. சிரௌதம் , நான்கு வேதங்களிலுள்ள எக் 
ஞ சம்பந்த மந்திரங்களை தனியாகப் பிரித்தெடுத்து 
அந்தந்த எக்ஞத்துக்குரிய மந்திரங்களைத் தண்டமா 
கச்சேர்த்து அத்தியயனம்பண்ணி அந்தந்த பிரயோ 
கார்த்தங்கள் படி நடத்தக்கூடியது இது எக்ஞ ஸம் 
மந்தப் பிராம்மணாளிடத்தில் விளங்கும் . 

73. ஸ்மார்த்தம் அதாவது சுருதிஸ்மிருதிப் பிர 
காரம் அனுஷ்டானம் , பூஜை பஞ்சாயதனம் ஸக 
லாவ தாராவஸரங்களையும் ஸகல விருதங்களையும் 
சிரௌத ஸ்மார்த்த விஹித கர்மங்களையும் அனுஷ்டி 
க்கத் தகுந்தவர்கள் ஒரெசை தன்னியம் அனேகா 
காரங்களாய் விளங்கிற படியால் 

எதையாரா 
தித்தபோதிலும் பரப்பிரம்மத்தையே யாராதித்த 
பாவமுடைவர்களாதலால் இந்தமதத்தையே அத் 
வைத மதமென்று சொல்லப்படும் . இந்தமதாபிப்பி 
சாயத்துக்கே ஸ்ரீசங்கராசாரியர் கைல சாஸ்திரங்க 
ளையும் பரிசோதித்துப் பார்த்து ஸகலம தங்களையுங் 
கண்டித்து 108 உபநிஷத்துகளுக்குள் 10 உபநிஷத் 
துகளுக்கும் வேதாந்தசாஸ்திரமாகிய வியாஸஸ த் 
திரத்திற்கும் பாரதவிரெத்தினமும் வேதாந்தஸ்மி 
ருதியுமான ஸ்ரீபவத்கீதைக்கும் அத்வைத மதஸ்தாப 
னாத்வைத பாஷ்யம் செய்திருக்கிறார் , வைராக்கிய , 
சிறத்தாபக்தி , தியான , யோகங்களுடன் பிரம்மோ 
பாஸ்தை பண்ணினவர்கள் . சுக்ல மார்க்கத் துவரா 
பிரம்ம லோகமடைந்து பிரம்மணாஸ 
மடைவார்கள் என்கிற அத்வைதமத பாஷ்யம் . 


மோக்ஷ 


ஸஹ 


25 


மேற்ச்சொன்ன 10 உபநிஷத்துக்களுக்கும் வியாஸ் 
ஸத்திரத்துக்கும் பகவத்கீதைக்கும் ஸ்ரீ ராமாநு 
ஜாசாரியரால் விசிஷ்டாத்வைதபாஷ்யமும் அதற்கே 
ஸ்ரீ மத்வாசாரிய ரால் த்வைதபாஷ்யமும் செய்யப் 
பட்டிருக்கிறது . த்வை தவிசிஷ்டாத்வை தபாஷ்யங் 
களும் அபரவித்யாஸ்வரூப ஸகுண நிர்குண 
யாத்மக யீசுவரப்பிராதானியமாகவும் அத்வைதபா 
ஷ்யம் அரூபப்பிரம்மப்பிரதி பாதனமாகவுமிருப்ப 
தால் பரோக்ஷக்ஞானத்துக்கே ஹேதுவாகவிருக்கி 
றது . பரோக்ஷக்ஞானமும் காமக்குரோதாதி விருத் 
திகளை நீக்கி சிரததாபத்தித்யான வைராக்கியங்க 
ளுடன் 

அப்பியாசித்தாற்றான் பரலோகமாவது 
கிட்டும் கேவலம் வாக்ஜாலாப்பியாச பாடவத்தினாற் 
பரவுலகங்கிட்டுவது துர்ல்லபமேயாகும் ஆகையால் 
சாஸ்திராப்பியாசாதி ஸகலப்பிரவிருத்திகளும் சிரே 
ஷ்டவித்தையாகாது . அரூபப்பிரம்மவா தா த்வைத 
ஸித்தாந்தமானது மௌன பரியவஸாயத்தையடை 
கிறது . மூகதுல்லியாத்வைதவாதத்தில் விஜய மெப் 
படியுண்டாகும் ஸகுண வாதத்திலோ விஜயம் கங் 
காப்பிரவாகம் போலேற்ப்படுகிறதே யென்று ஸ்ரீ 
தக்ஷ்ணாமூர்த்தியைப் பிரம்மதேவர் கேட்டதற்கு 
ஸ்வாமியினாலுத்திரமாவது , விவர்த்தவாதப்பிராதா 
ன்னிய அரூபாத்வைதப்பிரம்மத்தைப் பிரதிபாதித் 
தால் மூகசமான மென்பதுவா ஸ்தவமே 
ப்ரதிவாதிகள் வாதம் ஆயிரங்காக்கைகளுக் கோர் 
கற்போல் எடுபட்டுப்போய் விடுமா தலால் துவை 

3 


சகுண 


26 


தாதவைத விசிஷ்டாத்வைதவாதிகளுக்கு அபிமான 
வாதத்தால் ஜயமேகிட்டாது . சித்ரூப நிர்குணப் பிர 
ம்மா த்வைதானுபவமே பரவித்தையாகும் . சுருதியி 
லிரண்டு வித்தைகளையுஞ்சொல்லி பாவித்தையைம் 
ட்டில் ஸித்தாந்த பக்ஷமாக தீர்மானஞ் செய்யப்பட் 
டிருப்பதால் பரவித்தையிலேயே பழகல் வேண்டும். 


முதல்பாக முற்றும் 


நாம் 


27 


2 - வது பாகம் . 
74. அத்தியாத்மிக சாஸ்திரமாவது ஜீவப்பிர 
தானமுடையது , அச்சீவனால் ஜகத் சிருஷ்டிக்க ஹே 
துவாகாது , சிச்சக்த்தி ஜடசக்தியுடன் கூடி யீசுவர 
வடிவமாகி , சிருஷ்டித்த எழுவகைத்தோற்றமான 
ஸ்தூல ஸ ட்சுமசரீரங்களிற் சீவன் பிரவேசித்து , 
பந்தமோக்ஷசுக துக்கானுபவத்துக் கேதுவானவ 
னான தாலதர்க்கு முதலில் ஈசுவர ஜகசிருஷ்டி நிருப 
ணஞ் சொல்லப்படுகிறது . 

75. சுத்தசை தன்னியம் சிச்சக்தியுடன் கூடின 
மாத்திரம்மாயாசக்தியான ஜடசக்தியுண்டாயிற்று . 
உண்டான சக்தியை யொருவராலுமறியக் கூடா 
மையால் , அது , ஸத் , அசத் , ஸதஸத்தென்று சொல்லப் 
படாமல் அனிர்வசனியமென்று சுருதிகளாற் பிரதி 
பாதிக்கப்பட்டிருக்கிறது . சிச்சக்தியென்பது சை 
தன்னியத்தினுடைய ஸாமர்த்தியமே . அந்த ஸாமர்த் 
தியத்தினுள் அந்த சக்தியடங்கியிருப்பதால் ஸர்வ 
சக்திகளுடன் கூடினது நிர்க்குணப் பிரம்மமென்று 
சுருதியறிவித்தது . அச்சக்திகளும் நிர்க்குணமே , சக் 
திக்கும் சக்தனுக்கும் பேதமில்லை . 

76. இன்னிர்க்குணப் பிரம்மசக்தி ஜடசக்தியிற் 
பிரவேசித்ததால் , ஜடசக்தி மூன்றாகப்பிரிந்ததில் , மு 
தற்குணமான ஸத்வகுணமவ்வியக்தமென்ற மாயை 
யும் , இரண்டாவது குணமானரஜோகுணம் , மகத்த 
தவமென்ற புத்தியும் , மூன்றாவதான தமோ குணம் 
அகங்கார தத்வமுமாக வாயின . 


23 


77. முதற்குணமான சத்வகுணத்தில் நிற்குண 
ப்பிம்மம் பிரதிபலிக்க , அப்பிரதிபலனமும் , ஸத்வ 
குணமாயையும் , சிச்சக்திவியாபகமுங் கூடி , அந்தர் 
யாமி அவ்வியாகிருதன் என்ற வீசுவரபாவமடைந் 
தது , அவ்வீசுவரன் ஸர்வக்ஞன் , ஸர்வசக்தியுடை 
யவன் . 

78 . ரண்டாவது குணமான மஹத்தத்வமென் 
றாஜோ குணமாயையில் அவ்வீசுவரன் பிரதிபலித்த 
மாத்திரம் , அந்த பிரதிபலனமும் , ரஜோ மாயையுஞ் 
சிற்சக்திவியாபகமுங்கூடி யீசுவானே , ஹிரண்ணிய 
கர்ப்பன் மஹாப்பிராணன் ஸுதராத்மா வென்ற ஜீவ 
ரூபமானான் . 

அவ 
79. மூன்றாவது குணமான தமோகுண தத்வத் 
தில் ஈசுவர ஜீவன் பிரதி பலித்தமாத்திரம் தமோமா 
யைப் பிரதிபலனமும் சிச்சக்திவியாபகமுங்கூடி 
யீசுவரனகங்கார தத்வமானான் 


80. ஸத்வகுண ஸ்தனான அந்தர்யாமி யீசுவரன் 
தமோ மாயாஹங்கா ரததவத்தை ஈுத்ததால் , தமோ 
மாயா ஹங்காரமானது விக்ஷேபாவரணமென விர 
ண்டு சக்திகளாகப் பிரிந்தது . அதிலாவாண மீசுவர 
ஞானத்தை மறைக்காமலீசுவரனை யாவரித்துக்கொ 
ண்டது . அவ்வாவரண த்தை யீசுவரன் , இச்சாக்ஞா 
ன கிரியாசக்திகளாலீக்ஷித்துப் பிரவேசித்ததால் ,, 
ஆவரணம்குக்குடாண்டம் போலாயிற்று . அண்டத் 
துக்குள் வியாபித்த யீசுவர ரூபமான சிச்சக்தி , 


ன 


29 


அண்டத்துக்குள்ளடங்கியிருந்த விக்ஷேபசக்தியுட 
ன் சேர்ந்தமாத்திரம் , சப்த , ஸ்பரிச , ரூப , ரஸ , கங் 
தங்களென்ற பஞ்சதன் மாத்திரைகளாக வாயிற்று . 

81. சப்தத்தில் தேசசக்தி பிரவேசித்ததால் , 
ஆவரணத்துளடங்கின வா காசமும் , ஸ்பரிசத்தில் 
தேசசக்தி பிரவேசித்த மாத்திரம் , சப்தஸ்பரிசசல 
எவுருவமான வாயுவும் , ரூபதன் மாத்திரையிற் பிர 
வேசிக்க, சப்தஸ்பரிச ரூபமென்ற வக்கினியும் , ரஸ 
தன் மாத்திரையிற் பிரவேசிக்க , சப்தஸ்பரிச ரூபரஸ 
மென்ற அப்புவும் , கந்த தன்மாத்திரையில் பிரவேசி 
க்க சபதஸ்பரிசரூபாஸ கந்தங்களென்ற ஐந்து குண 
ங்களுடன் கூடின பிருதிவியுமாயிற்று . 


ன 


82. அவைகளில் திரவியசக்தி பிரவேசித்தமாத் 
திரம் , ஒவ்வொன்றும் தனித் தனி திரவியங்களான 
பஞ்சபூதங்களாகவும் , அதிற்காலசக்தி பிரவேசித்து , 
உத்பத்திபாலன ஸம்ஹாரங்களைச் செய்யக் கூடிய 
தாகவும் , அதிலிச்சாசக்தியாலிந்த பூதங்களினின்று 
ம் எழுவகைத் தோற்றமான தேகங்களை சிருஷ்டிக் 
கும்படி யிச்சையுண்டாய் , பஞ்சீகரண சம்மேளன 
மாகவும் , பஞ்சீகரணத்தில் கிரியாசக்தியுஞ் சிருஷ்டி 
சக்தியுங்கூடி எழுவகைத் தோற்றமான பௌ தீகசரீ 
ரங்களாகவுஞ்செய்து , அதில் பிராண சக்தி ஒவ்வொ 
ரு சரீரங்களிலும் தனித் தனியே பிரவேசித்து , பிர 
திசரீரங்களையும் பரித்துக்கொண்டது . இதுவே ஸம 
ஷ்டி வியஷ்டி யுருவமான வீசுவாஸ்தூல கற்பனை 
யே யீசுவரஸ் தூல தேகம் , இதோடு கூடிய வீசுவர 


30 


னுக்கு விராட் , வைசுவாதரன் , வைராஜஸன் , விஷ் 
ணு , முதலிய நாமங்களாகும் . 


83. ரஜோமாயா வுருவமான ஜீவசை தன்னியம் , 
சிச்சக்தியா லீக்ஷிக்கப்பட்டு , மனசக்தி யென்ற , ஸங் 
கற்ப நிச்சய தாரணையபிமானங்களுடன் கூடின , அங் 
தக்காணமே க்ஞான , கர்ம , பிராணேந்திரிய , இச் 
சாத்வேஷ , ஸக, துக்க , சேதனாதைர்யா திகளுடன் 
கூடி ஸக்ஷ்ம சரீராகாரத்தையடைந்தது . 


84. அதில் ஸூக்ஷ்ம சரீரமடைந்த வந்தர்யாமி 
யீசுவர வுருவமான சிச்சக்தி வியாபித்துப் பிரவேசி 
த்தமாத்திரம் அதினின்று மனேக பின்னாம்சங்களான 
ஸூட்சும சரீரங்களுண்டாகி பிரதி சரீரங்களிலும் , 
ஒவ்வொரு ஸட்சுமசரீரம் வியாபித்துக் கொண்ட 
து . காரணத்திருகுணத்தினின்றும் காலசக்திவுருவ 
மான சிச்சக்தி யீக்ஷித்ததால் , அம்சங்களாகப் பிரிந்து , 
கார்யத்திருகுண மென்ற பெயருடன் கூடி யொவ் 
வொரு ஸட்சும சரீரங்களிலும் முக்குணங்கள் 
பிரவேசித்ததால் , விங்கசரீரம் குண வடிவாக 
மறு . 


வாயி 


85. ஸமஷ்டியான ஹிரண்ணிய கர்ப்பவுருவ 
ஸட்சும சரீரமடைந்த ஜீவசைதன்னியம் , கார்ய 
த்திரு குணத்துடன் கூடின மாத்திரம் , தமோகுணப் 
பிரதான வுருத்திரனும் , ரஜோகுணப்பிரதான பிர 
ம்மாவும் , ஸத்வகுணப் பிரதான விஷ்ணுவுமாகப் பி 
ரிந்து , ஸிருஷ்டிபாலன ஸம்ஹாரஞ் செய்யக்கூடியவ 


31 


திகாரங்களை யடைந்தார்கள் . இஃதேஸ் க்ஷமகர் 
ப்பனை இம்மூவர்களும் ஸமஷ்டிஜீவரூபாளான தால் , 
இவர்களும் ஸர்வக்ஞர்களாயும் ஸர்வசக்தியுடையவர்க 
ளாயும் விளங்குவார்கள். 


86. முதல் மாயையான அவ்வியக்தாந்தர்யாமி 
யான வீசுவரன் , பிரதி சரீரங்களிலும் , பிரதி பூதங் 
களிலும் வியாபித்து ,பஞ்சபூதங்களி லடங்கியிருக்கிற 
சக்திகளைத் தொழில்கள் செய்யும்படிக்கும் ஸ்தூல 
சரீரசம்பந்தமான ஸ க்ஷமத்தில் வியாபித்து , அதி 
லுள்ள ஸத்வகுணத்தால் இந்திரியாதிஷ்டான தேவ 
தாகிருதிகளை யடைந்து , இந்திரியங்களை விஷயானு 
பவஞ் செய்யும்படி நியாமிக்கிறபடியால் , அந்தர்யாமி 
யென்ற வீசிவரகா ரணமாச்சுது . இஃதேகா ரணதே 
ககற்பனை . அவர்க்கே வாசுதேவன் , மஹேசுரவரன் , 
முதலான நாமங்கள் . 


87. முதல் மாயையான ஸத்வகுண அவ்யக்தா 
வரணமே காரணம் , 2 வது மாயையான , ரஜோமஹ 
த்த த்வஜீவனே காரியம் , தமோகுண விட்சேபாவர 
ணவுருவமான , அகங்காரவுருவமே கர்த் திருவம் . 
இந்த கார்யகாரணகர்த்திருத்வமே பிரதிசரீரங்களி 
லும் பின்ன கார்ய காரண கர்த்திரு வுருவமாகவாகி 
அததர்க்குத் தக்கபடி விளங்குகிறது . இவ்வி 

இவ்விதமான 
ஜகத்தானது , காரணே சுவரனிடத்தி லடங்குவதே 
பிரளயம் . விரிந்து விளங்குவதே சிருஷ்டி. பாலன 
ஸம்ஹாரரூபம் , இக்கர்ப் பனையே கிரமசிருஷ்டியாகு 


32 


ம் . இதையே புராணாதிகளி லனே கவிதங்களாகச் 
சொல்லப்பட்டிருக்கிறது . 


88. விபூதியென்ற பிரம்ம , விஷ்ணு , ருத்திரன் , 
நவப்பிரஜாபதி முதலானவர்களால் சிருஷ்டியென் 
றும் மாயையினாலே சிருஷ்டி யென்றும் காலத்தினாற் 
சிருஷ்டியென்றும் , போகார்த்தம் சிருஷ்டியென்றும் , 
இச்சாமாத்திரம் சிருஷ்டியென்றும் , கிரீடார்த்தஞ்சி 
தஷ்டியென்றும் ஈசுவரனுடைய சுவபாவமிது வெ 
ன்றும் , இன்னுமனேக விதங்களாகப் புராணங்களி 
ற்சொல்லப்பட்டிருக்கிரது . இத்தனைவிதமும் முன் 
சொல்லப்பட்ட சிருஷ்டியை யனுசரித்தேயிருக்கு 
ம் . இதுவே சிச்சக்தியினுடைய வுல்லாஸம் . இவ்வி 
த ஸ்தூல ஸ ட்சும சிருஷ்டிகளான சரீரங்களை 
விராட்ஹிரணியகர்ப் பேசுவராள் ஸம்ரக்ஷித்து 
கொண்டிருந்தார்கள் . 


89. அண்டத்திலுள்ள வெழுவகைத் தோற்ற 
ங்களும் , ஜடஸ்வபாவங்களாகையால் சலனமன் 
றியிலிருந்ததைப் பார்த்து , 

ஜடசக்திமாயா திஷ் 
டான சிச்சக்தி வலி தமான நிர்க்குணப்பிரம்ம மாய் 
விளங்குஞ் சிச்சக்தி யிதுகளைச் சேதனஞ் செய்ய 
விச்சித்து , ஸ்வஸாமர்த்தியத்தினால் , நிரக்குணப்பிர 
ம்மேகாம் சத்தில் , அனேக சிதம்சங்களாக வாக்கி , 
அண்டாவரண மோகாந்தகாரப் பிரம்மாண்டத்தை 
யும் , சரீரப்பிரம்ம ர்ந்திரங்களையும் பேதித்துக் கொ 
ண்டு , ஒவ்வொரு சரீரங்களுக்கும் பிரதக் பிரகக்காக 


33 


அனுப்பிரவேசஞ் செய்வித்து அதின் மயமாகவே 
தானும் விளங்குகின்றது . 

90. பிரதி சரீரங்களிலுமனுப் பிரவேசித் தசிதம் 
சம் நீவார சூகம் , வாலாக்கிரம் , பிரம்மபுச்சம் , கூ 
டஸ் தன் துரீயம் , பிரத்திய காத்மா ஜீவனென்ற நா 
மங்களால் விவகரிக்கப்பட்டு , சரீரத்தோடு கூடின மா 
ந்திரம் ஜடவுருவமான சரீரங்கள் தன் தன் கார்ய 
நகளை , யத்துகள் செய்த துகள் . 


SC 


91. சிதம்சம்ஸர்வக்ஞபாவ முடையதானாலு மா 
பாவேசத்துடன் கூடி வியஷ்டிசரீரத்திற்பிரவேசித்து , 
அதன் மயமாகிவிட்டபடியால் அதனால் மோகத்தை ய 
டைந்து , தன் சித்ஸ்வபாவத்தைமறந்து , சரீரவுருவ 
மான , ஜீவனே தானென சரீரத்திரையவுருவமே 
யாகி , கர்த்திருத்வ போக் திருத்வ திருஷ்டிருத்வங்களை 
யடைந்து கர்மங்களைச் செய்து அந்த பலன்களைத் தன் 
னதென் றபிமாணீத்த வாஸனையால் , ஜாக்கிற , ஸ்வப்ப 
ன , ஸுஷுப்தி, மூர்ச்சா மரணமென்ற , ஐந்தவஸ் 
தைகளையு மடைந்து , கர்மவா ஸனாபல மனுபவிககவே 
ன்டி , மருஜன்மமடைய கர்ப்பவாஸ முதலான துக்க 
களோடு கூடி , கீழ்மேலுலகங்களிலுள்ள வெழுவ 
முகத் தோற்றங்களிற் சென்மங்களடைந்து , பிரளய 
பரியந்தம் சுழன்று பிரளய காலத்திற்றன் ஜீவவாஸ 
னையுடன் , மெழுக்குண்டையிற் சுவர்ணரேணுக்கள 
டங்கினது போல , அவ்வியக்த ஜடமாயா சக்தியில 
டங்கியிருந்து , திரும்பவும் மாயாசக்தி பிரிந்து பிர 
பஞ்சாகாரமடைந்த போது ,சிருஷ்டியிலுள்ள வெழு 


( 


34 


வகைத் தோற்றங்களிற்றன் வாஸனைக்குறிய சரீர 
ங்களிற் பிரவேசித்து , முன்போலவே சுழன்று கொ 
ண்டிருப்பன் . இவனெத்தனை பிரளயங்களிலடங்கி 
வந்த போதிலும் நித்தியனே . சிதம்சமானதால் நா 
சமில்லை , இவன் பஞ்சகோசத்துக்கு வேறுபட்டவ 
னாகி அவஸ்தாத்திரையஸாக்ஷி தேகத்திரைய வில 
க்ஷண ஸச்சிதானந்தஸ் வரூபபிரம்மாம்ச மாயிருந்த 
போதிலும் , தன் சுவரூபமரந்து ஸ்தூலஸூட்சுமகா 

தேகங்களே தானென்ற பிமானித்துத் , தன் 
மயாகங்காரனாய் விட்டபடியால் , அசுத்தாக்ஞான கி 
ஞ்சிக்ஞசுவரூபநாகவே விளங்குவன் . 


ரண 


MS 


92. இந்த சித்ரூப ஜீவனுக்கு எழுவகைத் தோற் . 
ங்களிலும் பெரிதானது மானிட ஜன்மம் , அதிலும் 
தாமத , ராஜத , ஜன்மங்கணீங்கி , ஸத்வகுணத்தில் ஸத் 
வகுணப் பிரதான ஜன்மம்வந்தகாலத்தில் , மேற்சொ 
ன்ன ஸ கலசாஸ்திரங்களையும் , ஸகல மதங்களையும் 
பரிசீலித்துப் பார்த்து , பிரவிருத்தியுண்டானவனாகி 
த் , தான் சுத்தசை தன்னியத்தில் விதேக மோக்ஷம 
டையாத பகதில் , ஜன்மபந்த நாசமுறாதென்ற புத் 
தியுடையவனுக்கு தபஸ் , கர்ம்மம் , தானம் , தீர்த்தயா 
த்திரை , வைராக்கியம் , பக்தியோக முதலான துகளா 
ல் விதேகமோக்ஷமுண்டாக மாட்டாதென்றும் , இ 
வைகளெல்லாம் , உத்தமவுலகங்களிலுத்தம ஜென்ம 
ங்களைக் கொடுக்கக்கூடிய துகளென்றும் , இவைகளை 
யெல்லா நீக்கி சுத்த மோக்ஷமடைவதர்க் கியா துபா 
யமோ , அதைப்பரிசீலித்துக் கொண்டிருப்பவனே 


85 


க்கி 


முக்கிய மோக்ஷயிச்சையுடையவனாவன் . அவனுக்கே 
ஸாது சங்கதியுஞ் சாத்சாஸ்திரமுங்கிட்டும் . அதனால் 
சுத்தஸத்துவமான நிர்க்குணது ரீய ரூபநா கிகுணவடி 
வாயும் , மூன்று தேகங்களாயும் , மூன்ற வஸ்தைக 
ளாயும் உள்ள , அந்தக்காண சிதாபா ஸ விந்திரிய 
விருத்திகளை ஸாக்ஷியாயிருந்து பார்க்கக்கூடின 
வனாயும் , அந்தக் காணந்தன்னை 

யவலம்பித்துக் 
கொண்டு , முன்றவஸ்தாருப ஸுகதுக்க போகங்க 
ள் யாவையும் , அவைகளனு பவிக்கும்போது , 

தா 
ன் கூடவிருந்தே அவைகளுக்குப் பிரகாசத்தையுமு 
ன் பின்னனு பவிக்கக்கூடிய ஸ்புரண சக்திகளும் விள 

அவைகள் தானாகவே விளங்கினபோதிலும் , 
ஸ ஊர்யப்பிரபை ஸமஸ்த பதார்த்தங்களிலும் வியா 
பித்து உஷ்ணத்தையுங் கொடுத்துத் தன் மயமாயது 
களிலுள்ள ரஸங்களை கிரகித்துத் தன் வசமாயிரு 
ந்த ரஸங்களை வெளிக்காட்டாமல் , உஷ்ண கிரண சுவ 
பாவத்துடன் விளங்கி , மருபடி வருஷரூபமாயந்த 
ரஸங்களை நீக்கி விடுகிற ஸாமர்த்தியமுடைய சூர்ய 
னைப்போல , ஸமஸ்தத்தையு மனு பவித்தும் தனக் 
குச் சம்மந்தமில்லாத சாமர்த்தியமுடையவனாகியும் , 
ஸமஸ்த வஸ்துக்களையும் புஜித்து வஸ்துக்களின் சு 
வரூபஹானியாக்கி தான் பிரதக்காகவான வக்கினி 
யைப்போல , தான் ஸகலத்தையும் புஜித்தும் , தான 
தில் சம்மந்தமற்றவனாகித் தான் , ஸங்கமில்லா தவன 
யும் தன்னுடைய வியாபகத்தாலும் அந்தக்கரணாதிக 
ளே யனுபவித்து அதுகளே திருப்தியடைகிற தெ 


35 


தா 


ள 


க்கி 


முக்கிய மோக்ஷயிச்சையுடையவனாவன் . அவனுக்கே 
ஸாது சங்கதியுஞ் சத்சாஸ்திரமுங்கிட்டும் . அதனால் 
சுத்தஸத்துவமான நிர்க்குணது ரீய ரூபநாகிகுணவடி 
வாயும் , மூன்று தேகங்களாயும் , மூன்ற வஸ்தைக 
ளாயும் உள்ள , அந்தக்காண சிதாபா ஸ விந்திரிய 
விருத்திகளை ஸாக்ஷியாயிருந்து பார்க்கக்கூடின் 
வனாயும் , அந்தக் கரணந்தன்னை யவலம்பித்துக் 
கொண்டு , முன்றவஸ் தாருப ஸுகதுக்க போகங்க 
யாவையும் , அவைகளனுபவிக்கும்போது , 
ன் கூடவிருந்தே அவைகளுக்குப் பிரகாசத்தையுமு 
ன்பின்னனு பவிக்கக்கூடிய ஸ்புரண சக்திகளும் வில் 

அவைகள் தானாகவே விளங்கினபோதிலும் , 
ஸ மூர்யப்பிரபை ஸமஸ்த பதார்த்தங்களிலும் வியா 
பித்து உஷ்ணத்தையுங் கொடுத்துத் தன் மயமாயது 
களிலுள்ள ரஸங்களை கிரகித்துத் தன் வசமாயிரு 
ந்தர ஸங்களை வெளிக்காட்டாமல் , உஷ்ணகிரண சுவ 
பாவத்துடன் விளங்கி , மருபடி வருஷரூபமாயந்த 
ரஸங்களை நீக்கி விடுகிற ஸாமர்த்தியமுடைய சூர்ய 
னைப்போல , ஸமஸ் தத்தையு மனு பவித்தும் தனக் 
குச் சம்மந்தமில்லாத சாமர்த்தியமுடையவனாகியும் , 
ஸமஸ்த வஸ்துக்களையும் புஜித்து வஸ்துக்களின் சு 
வரூபஹானியாக்கி தான் பிரதக்காகவான வக்கினி 
யைப்போல , தான் ஸகலத்தையும் புஜித்தும் , தான 
தில் சம்மந்தமற்றவனாகித் தான் , ஸங்கமில்லா தவனா 
யும் தன்னுடைய வியாபகத்தாலும் அந்தக்கரணாதிக 
ளே யனுபவித்து அதுகளே திருப்தியடைகிற தெ 


37 


கரண 


ஸக 


சி சக்தியை யாராதிப்பது , நிர்க்குணநான துரியன் 
அந்தக்காண வடிவமாகி ஸகுணமான பராசக்தியை 
ப் புருஷவடிவமாகவாவது , ஸ்திரிவடிவமாகவாவ 
தியானஸ்தொத்திர , ஜபதப , யோக பூஜா விதி 
களோடும் , அந்தக் 

பிராரப்த , 
துக்கங்களோடும் கூடியனுபவித்துக்கொண்டு , ஆ 
ராதிப்பது பாஹ்யமாகும் . அதிரண்டு விதம் , அதா 
து அந்தப் பிரம்ம 

பிரம்ம சக்தியே பிரபஞ்சத்தை 
சிருஷ்டிக்க முதலில் பிரகிருதிவடிவாயும் புரு 
ஷ வடிவாயு மாகி பிரகிருதி புருஷாத் மகமான வடி 
வத்தை யுடையதாகி , ஜகத்ஸிருஷ்டியா திகார்யங்கள் 
நடத்துவதில் , பிரகிருதியே பெண்வடிவாயும் புருஷ 
னையாண் வடிவமாயுமங்கீகரித்து , பெண்ணுருவ உபா 
ஸ்தையைசக்தியுபாஸ்தை யென்றும் , புருஷோபா 
ஸ்தைசிவாதிரூப வுபாஸ்தை யென்றும் இருவிதங்க 
ளாகவிருக்கும் . புருஷோபாஸ்தைக்கு சிவ விஷ்ணு 
வாதி புருஷாகாரங்களே , பிரம்மமென்றும் பெண்வ 
டிவான லலிதா முதவான ஆகாரங்களே பிரம்ம 
மென்றும் தாத்பறியத்துடனு பாசிப்பார்கள் . இவ் 
விருவி தமும் பூர்வபட்சமே . 

95. சக்தியுபாஸ்தையில் வாமம் துதிணமென 
விருவிதங்களுண்டு , அதில் தக்ஷண மாவது வேதோ 
க்த கர்மானுஷ்டானப்பிரகாரம் , சுத்தத் திரவலியங் 
களுடன் அனுஷ்டித்து வருவதேயாம் . 

96 . வாமமாவது , ஆகமாதி விதிகளின்படி மது 
மாம்ஸாதி பஞ்சத்திரவியங்களால் அனுஷ்டித்து 


38 


வருவதேயாகும் இது கலியில் பிராம்மணருக்குக்கூ 
டாதென்றும் பராசரஸ்மிருதியால் விலக்கப்பட்டிரு 
க்கிறது . தேவி யுபநிஷத்துக்களால் சக்தியை வாமா 
சாரத்தினாலுபசரிக்கச்சொல்லியிருக்க , நிஷேதமெ 
மென் பதெப்படியெனில் யுகாந்திர பேதங்களிலிருந் 
தபோதிலும்க்ஷத்திரியாளுக்கு முக்கியமே போழியபி 
ராம்மணர்களுக்கு யுகாந்தரகளிலேயும் கௌணந்தா 
ன் ஆன தாற்கலியில் நிஷேத முசிதமே . சுத்த ஸத்வ 
குணப்பிரதானமுடைய பிராம்மணர்கள் சக்திபேதங் 
களான அனே காவசரக்களை தக்ஷிணமார்க்கத்தாலே 
யே யாராதிப்பார்கள் . 

97. புருஷோபாஸ்தையில் வாமாசாரங் கிடை 
யாது . இவ்விருவகையுபாஸ்தைகளும் பிரம்மோபா 
ஸ்தையாக விருக்க, பூர்வபக்ஷ மென்பதெப்படியெனி 
ல் பிரம்மமோ ராகிருதியாயுமாகாது இருந்தபடியே 
யிருக்கும் பிரம்ம ஸாமர்த்தியமான சித்சக்தி , அனெ 
காகிருதிகளையாக்கி அழிக்க வல்லமையுடைய தாத 
லால் சிச்சக்தியினாலுண்டுபண்ணின ஆகிருதிகள் 
பிரம்மமாகாது . ஆகிருதிகளுக்கும் பிரம்மத்துக்கும்ம 
த்தியில் விளங்குகிற சித்பிரகாச சாமர்த்தியமானபா 
தேவதையே இப்படிஸ் திரிபுருஷவியக்தியாக விளங்கு 
கிறதென்றறிந்து , பிரம்மசக்தியை இவ்விதவுருவங்க 
ளாகவுபசரிப்பதே ஸ்ரீவித்யோ பாஸ்தையாகும் இது 
வேரஹஸ்யம் காமிகளுக்கிந்த வாராதனை புண்ணிய 
பலங்களாகும் . 

98. நிஷ்காமிகளுக்கு ஆத்மவிசாரணையால் , அந் 
தக்கரணவுருவமான சகுணாராதன முதலானதும் , 


39 


அசம்பிரக்ஞாத சமாதியினால் அஸங்கமாய் செய்து 
வந்த பிரயோஜனத்தால் , சுத்தஸத்துவ நிற்குண துரி 
யஸ்வரூபமாவதே பிரயோஜனமாகும் இதர்க்கே சித் 
தசுத்தியென்றர் த்தம் . 

99. ஆந்திரமாவது , பிரகிருதி மோகாவரணத் 
துக்கப்புறப்பட்ட ஸத்தியக்ஞானானந்த வகண்டப் 
பிரகாசமாய் விளங்குகின்ற சித்சோதியை , குருவ 
னுக்கிறகப் பிரமாணப்படி ஊர்த்துவ திருஷ்டியால் , 
தன் சிதம்சப்பிரகாசத்தில் அஞ்ஞானசம்மந்தமலர 
கிதனாய் அம்சமாகப்பிரவேசித்த காலத்திலுள்ள 
ஸ்திதியாகி , சுத்தசத்துவவிருத்தியால் பரதேவதை 
யை நிதித்தியாஸன சமாதியனு சந்தான யோகியாய் 
விளங்குவதே ஸம்பிரக்ஞாத ஸமாதியென்ற ஸ்ரீவித் 
தியோபாஸ்தையே ஆந்தரமாகும். இது பிரம்மான 
ந்தானுபவத்துக்கும் , பாஹ்யவுபாஸ்தை ஸத்புருஷ 
க்கிரமத்துக்கும் ஹேதுவாகும் . 

100. இந்த ஞான ஸத்புருஷக்கிரமத்தை யறிந்த 
னுபவிப்பதற்கு , 108 உபநிஷதங்களே பிரமாணமா 
கும் . இது தவிர முன் சொன்ன சாஸ்திராதிகளின் 
விசிஷ்டானுபவமும் , கர்மபலத்துக்கே உபயோகம் . 
108உபநிஷதங்களும் நாநாமதங்களா யிருக்கிறபடியா 
ல் , எல்லாவற்றையுமொப்புக் கொள்ளும்பட்சத்தில் , 
விறணய தத்துக் கேதுவில்லை . மோக்ஷா திகாரிகளுக்கு 
ஸகலசாஸ்திரங்கங்களி னேகவாக்கியதையை யறிந்த 
ஸ்ரீ பகவானால் அர்ச்சுனனின் பொருட்டு உலகசம்ர 
க்ஷணார்த்தமாய் ஸ்ரீ பகவத் கீதையென்ற ஸ்மிருதி 
சொல்லப்பட்டது . 


40 


101. ஏற்கனவே ஸ்ரீராமசந்திரமூர்த்தியின் பொ 
ருட்டு உலகசம்ரக்ஷணார்த்தமாய் குருசிஷ்ய ஸம் 
பிரதாயப்படி , ஸகல சாஸ்திர தார்ப்பரியங்களின் 
ஏகவாக்கியத்தையரிந்த ஸ்ரீவஸிஸ்டரால் வாஸிஷ்ட 
மும் சொல்லப்பட்டிருக்கிறது . 

102. மேற்சொன்ன ஸகல சாஸ்திரார்த்தங்களி 
னேகவாக்கிய தயை யறிந்த ஸ்ரீவெதவியாஸரால் வி 
யாஸ சூரித்திரமும் செய்யப்பட்டிருக்கிறது . இம்மூ 
ன்றுமொரோ அபிப்பிராயமானவைகள் . 

103. சாஸ்திரங்களுக்கே , ஸதஸ்யார்த்தம் , இர 
கசியார்த்தங்களென இரண்டு விதங்களுண்டு . ஸத 
ஸ்யார்த்தமாவது , ஷடங்கங்களொடு கூடின மீமாம் 
சாதிதர்மங்களின் படி வாதிகளைக்கண்டித்துத்தங்கள 
பிப்பராயமான மதங்களை ஸ்தாபிப்பதாம் . இது வாதி 
யிலுடைய பலத்தைப் பொருத்ததாகும் . இரகசியா 
த்தமாவது , ஸ்வருபஸ்திதியை உள்ள படியே யறிய 
க்கூடியதாயும் , அதிற்பரம மோக்ஷமடைவதற்குள்ள 
வுபாயங்களைக் காட்டிக்கொடுக்கக்கூடியதுமாகும் . 

104. ஸ்ரீ சங்கராசாரியரால் 108 உபநிஷதங்க 
களுள் ஈச , கென , கட , பிரச்ன , முண்டக , மாண் 
இக்கிய , ஐதரேய , தைத்தரீய , சாந்தோக்கிய , பிரக 
தாரண்ணியங்களெனப் பத்துபநிஷதங்களுக்கும் , ஸ்ரீ 
வியாஸ சூத்திரத்துக்கும் , ஸ்ரீபகவத்கீதைக்கும் , இர 
ஹஸ்யார்த்த கர்ப்பிதமான ஸதஸ்யார்த்த பாஷ்யஞ் 
செய்து வாதிகளைக்கண்டித்து . அத்வைத மதத்தை 
ஸ்தாபித்தார் . அத்வைத மென்பது பரோக்ஷக்ஞா 


னஸித்தியால் பிரம்ம உலகமடைந்து பிரம்மதேவ 
னோடு பிரம்மத்தில் ஒன்றாகவே ஐக்கியமாவது . 
பிறகு ஸ்ரீ ராமானுஜாசாரியர் மேற்சொன்னவைக 
ளுக்கெவிசிஷ்டாத்வைத பாஷயம் செய்திருக்குரார் . 

105. விசிஷ்டாத்வைத மென்பதற்கு ஈசுவரஸ 
மானவுருவமடைந்து வைகுண்டாதிபதங்களில் , ஸே 
வ்விய ஸேவக பாவத்தோடு ஆனந்தானு பவமனுபவி 
ப்பதென்பது தார்ப்பரியம் . ஸ்ரீமத்வாசாரியரவர்க 
ளால் மேற்சொன்ன மூன்றுக்கும் த்வைத பாஷ்யஞ் 
செய்யப்பட்டிருக்கிறது . அதாவது . 

அதாவது . இஹத்திலெ 
ந்தெந்த உருவஸ்திதியை யெந்தெந்த ஜீவன டைந் 
தானோ அந்தந்த பாவப்படியே பரலோகத்தில் அ 
ந்தந்த உத்தமசரீரங்களை யடைந்து வைகுண்டா 
திபதங்களில் கைங்கரியபராளாக இருந்தானந்தம 
டைவ தென்பது தார்ப்பரியம் . 

106. இவ்வித சாஸ்திரார்த்தங்களோடு கூடின 
தார்ப்பரியங்கள் , புத்திமான்களினாலேயும் அனேக 
பாஷைகளில் அனேக கிரந்தங்கள் செய்யப்பட் 
மிருக்கிற துகள் . இதுபரியந்தம் இரகசியார்த்த 
கர்பிதமான 

ஸ தஸ்யார்த்தமாகும் ; ஸதஸ்யார்த்த 
கர்ப்பிதமான 

ரகசியார்த்தங்களை விவேகிகள் 
சுலபமாகவறிந்து , இகத்திலேயே மோக்ஷானந்த 
மனுபவிக்க ஹேதுவான , விவேக சூடாமணி , 
த்மபோதம் , ஸ்வாத்மப்பிரகாசிகை , போதாரியை , 
அத்வைத மகரந்தம் , வாக்கியவிருத்தி , முதலான 
அனேகப் பிரகரணங்கள் , ஸ்ரீசங்கராசாரியரால் செ 
ய்யப்பட்டுமிருக்கிறது , தவிர , வாஸிஷ்டம் , பகவத் 


42 


கீதை, 108 உபநிஷத்துக்கள் இவைகளின் இரகசியா 
ரத்தங்களைப் பரிசீலித்தரிந்தனுபவித்த மகான்களால் 
திவ்வியானந்தானுபவமுண்பெண்ணக்கூடிய கிரந்த 
ங்களை பாஷாந்திரங்களிலும் வெகுவாகச் செய்யப் 
பட்டுமிருக்கிறது . 

107. மோக்ஷயிச்சையுள்ள விவேகளிவ்வளவை 
யும் விசாரித்தறிந்து தனக்கபரோக்ஷானுபவமுண் 
டாகக்கூடியதான , ரகசியார்த்த கிரந்தங்களை குரு 
முகமாக விசாரித்து , சிரவணாதி பூர்வமாக ஆனாங் 
தானுபவ மனுபவிப்பார்கள் . 

108. உத்தர கீதையில் ஸ்ரீபகவானால் , சாஸ்தி 
ரங்கள னந்தம் . அறியவேண்டியது வெகு , காலம் 
சுவல்ப்பம் , விக்கினம் மிகுதி . ஆன தால் நீருடன் 
கலந்த பாலைமாத்திரம் ஹம்ஸம் கிரகித்தது போல , 
ரகசியார்த்த ஸாரபூதமான ஒரு கிறந்தத்தினாலேயே , 
ஸகல சாஸ்திரங்களுடைய தாத்பரியமும் , ஆத்மனா 
த்ம விவேகத்தோடு பிரம்மஸாக்ஷாத்கார மடையும் 
தார்பரிய மேதவிர , வேரில்லையெனவரிந்து தானப்பி 
யாசிக்கும் ஸாரபூதமான வொருசாஸ்திரத்தினாலே 
யே , பிரம்மாகந்தானுயவ முண்டாகுமென்பது திண் 


ணம் . 


108. பிரம்மாநந்தானு பவமின்றி சாஸ்திராம்பி 
யாசபாண்டித்தியத்தோடு மட்டில் விளங்குகிரவர்கள் 
பாகரசங்களைக் கலக்கி , யதிற்கிடந்துழலுகிற கற 
ண்டி எப்படி யந்த ரசமறியாதோ, அவ்வண்ணமே 
யென்று ஸ்ரீபகவானாற் சொல்லப்பட்டிருக்கிறது , 


43 


மென்ற 


109. பரதத்வத்தைக் குருமுகமாக விசாரித்து 
அனுபவானந்தத்தைத் தெரிந்து கொள்ளாதவன் , அ 
வனாலப்பியசிக்கப்பட்ட சாஸ்திரம் நிஷ்பலமென் 
றும் தெரிந்தவருக்கு சாஸ்திராப்பியாசம் நிஷபல 
மென்றும் , சப்தஜா லமான சாஸ்திராரண்ணியத்திற் 
பிரவேசித்து வழி தெரியாது சுழலுகிறவன் ஆத்ம 
லாபமுறானென்றும் , நிராசையான , சுத்தஸத்துவ , 
புத்திரூபமாகா தவரையில் , ஷட்சாஸ்திரமும் தெரிந்த 

னாலும் , அவன் முக்திக்கனர்கனென்றும் , அக் 
ஞானமாகிற ஸர்ப்பந் தீண்டினால் , பிரம்மஞ்ஞான 

ஒளஷதம் தவிர , வேத சாஸ்திரங்க 
ளினாலும் , இதர மந்திரௌஷதங்களினாலும் , விஷ 
மிரங்காதென்றும் , பிரயத்தின பூர்வகமாய்த் தத்வக் 
ஞாளிடம் சேர்ந்து , ஆத்மதத்வா தெரிந்துகொள்ளா 
தவரையில் , ஆத்ம லாபம் கிட்டாதென்றும் மகத் 
துக்கள் சொல்வார்கள் . அத்யாத்ம சாஸ்திர விசா 
ரமே ஞானமென்றும் , அதிலேயே ஞேயமான பற 
மாத்மா காணப்டுவாரென்றும் மற்றவைகளெல்லாம் 
வியர்த்தமென்றும் , வஸிஷ்டர் வாமதேவர் முதலிய 
தத்வ வேத்தாக்களிநாலேயும் , சொல்லப்பட்டிருக் 
கிறது . ஆன தால் விவேகிகள் ஸாரபூதமலான அத் 
யாத்ம சாஸ்திரத்தை விசாரித்து , அதின்படி சிரவ 
ணாகிகள் செய்து ஆத்மானந்தானுபவ மனுபவிப்பதே 
முக்கியமாகும் . 

முற்றும் . 


ணு 


